குணவாகடம் 


பதிப்பாசிரியர் 


முனைவர் வே . நெடுஞ்செழியன் 


STITUTE OF TAMIL 


குணவாகடம் 


பதிப்பாசிரியர் 
முனைவர் வே . நெடுஞ்செழியன் 


வாலய 


PUTERNATIONAL 


உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் 
சி.ஐ.டி. வளாகம் , தரமணி 

சென்னை -600113 


BIBLIOGRAPHICAL DATA 


Title of the book 


: 


Kunavākatam 


Editor 


: 


Dr. V. Nedunchezhian 


Published by 


International Institute of Tamil Studies , 
C.I.T. Campus, Tharamani 
Madras-600 113 


Price 


: 


Rs. 40.00 


Publication No. 


: 


202 


Language 


: 


Tamil 


Edition 


: 


First Edition 


Date of Publication 


: 


March , 1995 


Number of Pages 


: . vi + 190 


Paper used 


: 


16 kg. S.S. Map Litho 


Size of the book 


: 


Demy .1/ 8 octav 


Printing types used 


: 


10 point 


: 


1000 


Number of copies 
Photo - typesetting and 
Offset Printing by 


Pavai Printers Pvt. Ltd., 
142 , Jani Jan Khan Road , Royapettah, 
Madras -600 014. Phone : 83 24 41 


Published with the financial assistance from the Directorate of Tamil 
Development, Govt. of Tamil Nadu. 


அணிந்துரை 


ச . சு . இராமர் இளங்கோ 
இயக்குநர் 
உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் . 

நமக்கினிமை தரும்படியாக வாய்த்த நல் அமுதாகிய தமிழ் 
தொன்மையது . முன்னைப் பழைமைக்கும் முன்னைப் பழையதாக 
விளங்குகின்ற அதே வேளையில் பின்னைப் புதுமைக்கும் பேர்த் 
துமப் பெற்றியதாக இலங்குகிறது . 

இவ்வாறு சீரிளமைத் திறத்துடன் தமிழ் இலங்குவதற்குக் கார 
ணம் காலந்தோறும் பல்வேறு சங்கங்களும் , இயக்கங்களும் நிறு 
வனங்களும் ஆற்றி வருகின்ற பணிகளே . 

இவ்வகையில் தற்காலத்தில் தமிழுக்குத் தொண்டு செய்யும் 
பல்வேறு அமைப்புகளில் உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனத்தின் 
பங்கு கணிசமானது . நுட்பமான புலமைமிக்க பல்வேறு ஆய்வு 
களில் ஈடுபட்டு பல்வேறு நூல்களை வெளியிட்டு இந்நிறுவனம் 
தமிழ்ப்பணியாற்றி வருகிறது . 

குறிப்பாக இந்நிறுவனத்தின் , தொன்மை வாய்ந்த ஆயிரக்கணக் 
கான ஓலைச்சுவடிகளைப் பாதுகாத்து வரும் சுவடியியல் துறையின் 
செயல்பாடு பாராட்டத்தக்க ஒன்று . இத்துறையின்வழி அச்சில் 
வெளிவராத அழியும் நிலையிலுள்ள பல சுவடிகள் வெளியிடப் 
பட்டு வருகின்றன . 1979 - ஆம் ஆண்டிலிருந்து இத்துறை சுவடி 
யியல் பட்டய வகுப்பினைத் தொடர்ந்து நடத்தி வருகின்றது . 
ஆண்டுதோறும் ஐந்து மாணாக்கர்களுக்கு மாதம் 300 ரூபாய் 
உதவித்தொகையும் வழங்கி , சுவடியியலில் பயிற்சியளித்து வரு 
கின்றது . வெறும் ஏட்டுக்கல்வியாகப் பயிலாமல் செயல் முறை 
யிலும் சிறந்து விளங்கும் இப்பயிற்சியில் பங்குபெறுகின்ற ஒவ் 
வொரு வரும் ஆண்டிறுதியில் நிறுவனத்திலுள்ள யாதானுமோர் 
சுவடியினைப் பதிப்பிக்கின்ற ஆற்றலினைப் பெறுகின்றனர் . அவர் 
களுள் பலர் நல்ல வேலை வாய்ப்புகளைப் பெற்றுள்ளனர் . எதிர் 
காலத்தில் இத்தகு சுவடியியல் அறிவு படைத்தோர் பலர் பல்வேறு 
பகுதிகளிலும் பரந்து தமிழுக்குத் தொண்டு செய்வார்கள் எனில் 
அந்தப் பெருமை முழுவதும் இந்நிறுவனத்தையே சாரும் . இத்தகு 
சுவடியியல் பட்டயவகுப்பினை இந்நிறுவனம் ஒன்றே இதுகாறும் 
நடத்தி வருகின்றது . 

மேலும் இந்நிறுவனம் இதுவரை இரு சுவடியியல் குறுங்காலப் 
பயிலரங்கினை நடத்தியுள்ளது . அவ்வகையில் அண்மையில் நடை 
பெற்ற பயிலரங்கில் எண்பது மாணவர்கள் கலந்து சுவடியியல் 
பயிற்சியை முடித்துச் சென்றனர் . இன்னும் இதுபோன்ற பல 
பயிலரங்குகளை இந்நிறுவனம் நடத்தவுள்ளது . 


இங்ஙனம் சுவடியியல் துறை தமிழுக்குத் தொண்டாற்றிவரும் 
இவ்வேளையில் சுவடிகளில் புதைந்துள்ள மாணிக்கங்களை தமி 
ழன்னையின் முடியில் பதித்து அழகு பார்க்கும் முகமாகப் பல்வேறு 
சுவடிகள் நூல்வடிவம் பெற்றுள்ளன . 

சித்தமருத்துவம் பெருவழக்காகி வரும் இந்நாளில் , கணக் 
கின்றிக் காணப்படும் சித்த மருத்துவச் சுவடிகளில் சிலவற்றையும் , 
அம்மானை , சதகம் போன்ற சிற்றிலக்கியங்களையும் , கதைப்பாடல் 
கள் சிலவற்றையும் பதிப்பிக்க வேண்டுமென்ற வேணவாவோடு 
தெரிந்தெடுத்த சில நூல்கள் தற்போது அச்சேறுகின்றன. 

முத்தமிழ்க் காவலர் கி . ஆ . பெ . விசுவநாதம் அவர்கள் தமது 
இறுதி உயிர்மூச்சுவரை எழுதிக் கொண்டும் பேசிக்கொண்டு 
மிருந்த சித்த மருத்துவத்தின் சிறப்பை வெளிப்படுத்தும் வகையில் 
குணவாகடம் என்ற மருத்துவ நூல் வெளி வருகிறது . இந்நூல் 
நோய்களை நன்கு ஆய்ந்து , அந்நோய்களின் குறிகுணங்கள் , 
அவற்றின் வன்மை மென்மைகளைத் தெளிய உணர்த்தி அவற்றைத் 
தீர்க்கும் வழிவகைகளைக் கூறுகிறது . 

இந்நூல் வாயிலாக ஏற்படும் தமிழ்ச் சிறப்பினை எண்ணி 
இறும்பூதெய்துகின்ற இவ்வேளையில் , நிறுவன மேம்பாட்டிற்கு 
உறுதுணை புரிகின்ற நிறுவனத் தலைவர் மாண்புமிகு கல்வி 
யமைச்சர் க . பொன்னுசாமி அவர்களுக்கு நன்றிகூற இந்நிறுவனம் 
கடமைப்பட்டுள்ளது . 

தமிழ் வளர்ச்சித் துறையின் நிதி உதவி பெற்று வெளிவரும் 
ஆறு நூல்களுள் இதுவுமொன்று . எங்கள் நிறுவனத்தின்பால் 
பேரன்பு காட்டுகின்ற தமிழ் வளர்ச்சிப் பண்பாட்டுத் துறைச் 
செயலாளர் திரு . சா . பா . இளங்கோவன் , இ.ஆ.ப. அவர்களை 
யும் , இச்சுவடி வெளியீட்டுக்கு நிதிவுதவி நல்கிய தமிழ் வளர்ச்சி 
இயக்ககத்தின் இயக்குநர் முனைவர் சி . செல்வராசு அவர்களையும் 
இவ்வேளையில் நன்றியுடன் நினைவுகூர்கிறேன் . 

நூல்களின் அச்சேற்றும் பணிகளை முனைப்புடன் செய்த 
முனைவர் டி . மகாலட்சுமி 

அவர்களையும் , தமிழுலகம் பயன் 
பெறும் வகையில் இந்நூலைச் சிறப்பாகப் 

இந்நூலைச் சிறப்பாகப் பதிப்பித்துத் தந்த 
முனைவர் வே . நெஞ்செழியன் அவர்களையும் பாராட்டுகிறேன் . 
குறித்த காலத்தில் சிறந்த முறையில் அச்சிட்டுத் தந்த பாவை 
பிரிண்டர்ஸ் நிறுவனத்தார்க்கும் நன்றி . 

சுவடிகளை வைத்திருப்போர் எங்களது நிறுவன நூலகத்திற்கு 
அதனை நல்கினால் தமிழில் பல அரிய நூல்கள் வெளிவர 
உறுதுணை புரிந்த பெருமைக்கும் சிறப்புக்கும் உரியவர்களாவர் . 


இயக்குநர் 


பொருளடக்கம் 


அணிந்துரை 


( iii) 


பதிப்புரை . 


1 


11 


நூலாய்வு .. 
சித்தமருத்துவம் , நூலாசிரியர் , நூல் , 
நூல்நடையும் நயமும் , நூற்பொருள் 


குணவாகடம் ( மூலம் ) 


87 


துணைநூற்பட்டியல் ...... 


167 


பாடல் முதற்குறிப்பு அகராதி 


170 


சொல்லடைவு : பெயர்ச்சொற்கள் 


176 


பனை 


பதிப்புரை 
முன்னைப் பழம்பொருட்கும் முன்னைப் பழம்பொருளாய்ப் 
பின்னைப் புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றியதாய் விளங்குவது நம் 
தமிழ்மொழி . இலக்கியம் , இலக்கணம் , இசை , நாடகம் , மருத்துவம் , 
சோதிடம் முதலான துறைகள் தோறும் எண்ணற்ற நூல்களைத் தமிழ் 
மொழி காலந்தோறும் பெற்று வளர்ந்துள்ளது . தமிழரின் இத்தகு 
அரிய நூற்செல்வங்கள் யாவும் பண்டை நாளில் ஏட்டுச் சுவடி 
களிலேயே எழுதிவைக்கப் பெற்றன . இன்று நமது அச்சில் கிடைக்கும் 
பழந்தமிழ் நூல்கள் யாவும் இவ்வேட்டுச் சுவடிகளினின்று பதிப்பிக்கப் 
பெற்றவையே . எனினும் , இதுவரை பதிப்பிக்கப்பெற்ற சுவடிகள் உலகி 
லுள்ள தமிழ்ச்சுவடிகளின் மொத்த எண்ணிக்கையில் இருபத்தைந்து 
விழுக்காடே. 
சுவடிகள் - நிலையும் செயலும் 

பண்டை நாளில் எழுதப்படு பொருள்களாக , பாறை , 
யோலை , மரப்பட்டை , செப்பேடு , பானையோடு முதலான பலவும் 
விளங்கின . இவற்றுள் பனை , நம் நாட்டில் மிகுதி என்பதாலும் , ஏடு 
தயாரித்தலும் , எழுதுதலும் , எடுத்துச் செல்லுதலும் , பாதுகாத்தலும் 
எளிது என்பதாலும் நம் முன்னோர் பனையோலைகளிலேயே மிததியும் 
எழுதினர் . 

இவ்வேடுகள் ஏறத்தாழ முந்நூறு ஆண்டுகளே நிலைபேறுடையன . 
மேலும் , தட்பவெப்ப நிலை மாறுபாடுகள் , வெய்யில் , மழை முதலான 
இயற்கைக் காரணிகளாலும் கறையான் , இராமபாணம் முதலான 
பூச்சிகளாகிய செயற்கைக் காரணிகளாலும் இவை விரைந்தழியும் 
இயல்பின . அன்றியும் , முன்னாளில் சிதைந்தோ ஒடிந்தோ போன 
சுவடிகளைப் படியெடுத்துக்கொண்டு பின்னர் அவற்றை ஆற்றிலோ, 
தீயிலோ இடும் வழக்கம் இருந்தது . பின்னாளில் , காலப்போக்கில் 
இச்செயல் , காரணகாரியம் மறக்கப்பட்டு வெறும் மரபுவழிச் சடங்காக 
மாற்றம் பெற்ற நிலையில் நம் முன்னோரின் மூடத்தனத்தால் ஆடிப் 
பெருக்கிலும் , வேள்வி நெருப்பிலும், படியெடுக்காமலேயே நாம் 
இழந்துவிட்ட ஏட்டுச்சுவடிகள் மிகப்பல . இவ்வாறு நமது பழந்தமிழ்ச் 
சுவடிகள் பல காலப்போக்கில் அழிவுற்றன . இன்றும் அழிந்துகொண் 
டிருக்கின்றன . இத்தகு சூழலில் , இன்று எஞ்சியிருக்கும் சுவடிகளில் 
பொதிந்து கிடக்கும் நம் இலக்கியச் செல்வங்களை அச்சில் வெளிக் 
கொணர்ந்தாலன்றி நம் இலக்கியப் பரப்பு முழுமை பெறாது . எனவே , 
அவற்றைப் பதிப்பித்தல் நம் கடன் . 


2 


குணவாகடம் 


களம் 


இன்று நம்மிடமுள்ள தமிழ்ச் சுவடிகளுள் பெரும்பாலானவை 
மருத்துவச் சுவடிகளே . அம்மருத்துவச் சுவடிகளில் வாழ்ந்துகொண் 
டிருக்கின்ற மருத்துவ முறையானது , நந்தமிழரின் பாரம்பரியச் சிறப்பு 
மிக்க முறை . சிந்துவெளி நாகரிகத்திலேயே தோற்றங் கொண்டு , 
தமிழகத்தில் பொதுவான மருத்துவ முறையாக விளங்கிப் பின் சித்தர் 
களால் போற்றி வளர்க்கப்பெற்ற நிலையில் சித்தமருத்துவமாக மிளிர்ந் 
தது . பின்னாளில் ஆரியச் செல்வாக்கினாலும் , தொடர்ந்து நுழைந்த 
ஆங்கில மருத்துவச் செல்வாக்கினாலும் மெல்ல மெல்ல , மக்களிடையே 
வழக்கொழிந்து ஏடுகளிலும் , நாட்டுப்புற மக்களின் மனங்களிலுமே 
வாழ்ந்துவர நேரிட்டது . எனினும் , தற்போது , பிற மருத்துவ முறை 
களால் கைவிடப்பெற்ற நோய்களைப் போக்கும் ஆற்றல் , பின்விளைவு 
களின்மை , வாழ்நாளை நீட்டிக்கும் வளமை முதலான இதன் தனிச் 
சிறப்புகளாலும் இம்மருத்துவ முறையை மீண்டும் தழைக்கச் செய்தால் 
உலகில் நோய் துன்பத்தை முழுமையாக ஒழித்து நோயற்ற வாழ்வை 
உலகிற்கு வழங்கலாம் என்ற சீரிய சிந்தனையாலும் தமிழரின் 
தொன்மை வாய்ந்த கலைச்செல்வங்களைப் பேணிக்காக்கும் கடமை 
யினாலும் , இச் சித்த மருத்துவத் துறை மீண்டும் தழைக்கத் தொடங் 
கிற்று . இச் சித்த மருத்துவத் துறையின் மறுமலர்ச்சியில் பெரும்பங்கு 
வகிப்பன மருத்துவச் சுவடிப் பதிப்புகளே . இவ்வாறு ஏட்டுச் சுவடி 
களில் தூங்கும் மருத்துவ முறைகளை அச்சின் வழியே தமிழுலகுக்குத் 
தருவதன் மூலம் மருத்துவத்தின் முழுத்தன்மையையும் உலகுக்கு வெளிக் 
கொணர்ந்து நன்கு பயன் பெறலாம் . 
காரணம் 

மருத்துவத் துறையில் நோய் நாடி , நோய் முதல் நாடி , அது 
தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல்படுவதன் மூலம் , நோயை 
வேரோடு களைய வழி காண்பது நம் மருத்துவ முறை . நோய்களை 
நன்கு ஆய்ந்து , அந்நோய்களின் குறி குணங்கள் , அவற்றின் வன்மை 
மென்மைகளைத் தெளிய உணர்த்தி , அவற்றைத் தீர்க்கும் வழி வகை 
களைக் கூறுவது 

வாகடம் ஆகும் . இவ்வாறு நோய்களின் குறி 
குணங்களை ஆய்ந்து கூறி அவற்றைத் தீர்க்கும் மருந்து முறைகளையும் 
கூறுவதாக , குணவாகடம் எனும் பெயரிய ஒரு சுவடி உலகத் தமி 
ழாராய்ச்சி நிறுவனத்தின் சுவடி நூலகத்தில் உள்ளது . 


இடம் 


உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனச் சுவடித்துறை நூலகத்தில் 73 - ஆம் 


3 


பதிப்புரை 


எண்ணுள்ள சுவடியில் இந்நூல் இடம் பெற்றுள்ளது . நூற்றுக்கு 
மேற்பட்ட ஓலைகளைக் கொண்ட இச்சுவடியில் முதல் 62 ஏடுகளில் 
இந்நூல் அமைந்து விளங்குகின்றது . 


அமைப்பு 


புற அமைப்பு 

சுவடியின் இருபுறமும் மூங்கில் பட்டையாலாகிய சட்டம் உள்ளது . 
ஏடுகள் சாதாரணப் பனை வகையைச் சேர்ந்தவை . இச்சுவடியின் நீளம் 
37.5 செ.மீ., அகலம் 3 செ.மீ. சுவடியைச் செம்மையாகக் கட்டி 
வைத்தற்கேற்ப ஓலையின் நடுவே இரு பொத்தல்கள் உள்ளன . மிகுதி 
யான பயன்பாட்டின் காரணமாக ஏடுகளின் ஓரங்கள் தேய்ந்துள்ளன . 
மேலும் , அவ்வோரங்கள் இடையிடையே செல்லரிக்கப் பெற்றும் , 
ஒடிந்தும் ஒழுங்கின்றிக் காணப்படுகின்றன . ஏடுகளின் மையப் பகுதி 
கள் இராமபாணப் பூச்சிகளால் அரிக்கப் பெற்று ஆங்காங்கே சிதைந் 
துள்ளன . சில ஏடுகளில் இடது ஓரப் பகுதிகள் சிதைவுற்று ஒடிந்து 
விடும் நிலையில் உள்ளன . 25 - ஆம் எண்ணுள்ள ஏட்டில் வலப்புறம் 
ஒரு குறிப்பிட்ட அளவு வரையிலான ஏடு ஒடிந்துள்ளது . இத்தகு 
குறைபாடுகளினால் சுவடியின்கண் சிற்சில பாடலடிகளும் , தொடர் 
களும் , சொற்களும் , எழுத்துக்களும் சிதைந்துள்ளன . மேலும் , ஏட்டின் 
நடுவே ஆங்காங்கே வெடிப்புகள் மிகுதியாகக் காணப்படுகின்றன . 


அக அமைப்பு 

சுவடியில் நூல் தொடங்கும் ஏட்டிற்கு முன்னேட்டில் குணவாகடம் 
என்று நூலின் பெயர் எழுதப்பெற்றுள்ளது . 


தொடக்கம் 

சுவடியின் தொடக்கமாக , முதல் ஏட்டின் இடது ஓரத்தில் ஹரி ஓம் 
நன்றாக , குருவாழ என்ற தொடர்கள் அமைந்துள்ளன . தொடர்ந்து 
நூலின் பெயர் இடம்பெற்றுள்ளது . சுவடியின் இடது ஓரங்களில் 
வருணவாதம் , பித்தபாண்டு குணம் பிளவைக்கு உள்ளுக்குக் கொள்ள , 
சத்தி குன்மத்துக்குக் குளிகை , குதிரைவலிக்கு அஞ்சனம் என்றவாறு 
உட்தலைப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளன . எனவே , சுவடியின் இடது 
ஓரப்பகுதி தலைப்புகள் மற்றும் நூற்பெயர் முதலான குறிப்புகளை 

ழுதப் பயன்பட்டுள்ளமை பெறப்படுகிறது . வலப்புற ஓரத்தில் இடம் 
விடாது , நூல் இறுதிவரை எழுதப்பட்டுள்ளது . 


4 


குணவாகடம் 


நூல் 


ளன . 


நூலின் கண் நானூற்று அறுபத்தைந்து பாடல்கள் இடம்பெற்றுள் 
பாடல்களின் அடிகள் யாவும் உரைநடை போன்றே இன 

இடை 
யீடின்றித் தொடர்ந்து எழுதப்பட்டுள்ளன .. அடிகளும் , சீர்களும் 
பிரிக்கப்படவில்லை. ஒரு பக்கத்திற்கு எட்டு 

வரிகள் இடம்பெற் 
றுள்ளன . பாடலின் முடிவைக் குறிக்கும் வகையில் அவ்வகைப் 
பாடலின் இறுதியில் அதற்குரிய தமிழ் எண் கொடுக்கப்பட்டுள்ளது . 
எண்ணின் இருபுறமும் ஒரு குறியீடு காணப்படுகிறது . எனினும் 
பாடல் எண்கள் இடையிடையே விடுபட்டும் , ஓரிரு எண்கள் இருமுறை 
இடம்பெற்றும் , ஒருசில பாடல்களுக்கு எண்களே குறிக்கப் பெறாமலும் , 
ஒழுங்குமுறையின்றி அமைந்துள்ளன . சான்றாக 20 - ஆம் எண்ணுள்ள 
பாடலுக்கு அடுத்த பாடல் எண் குறிக்கப் பெறவில்லை . மாறாக , 
அதற்கு அடுத்த பாடல் 21 என எண் குறிக்கப்படுகிறது . மேலும் , 
72 - ஆம் எண்ணுள்ள பாடலுக்கு அடுத்து 73 இடம்பெறாமல் 74 
என்று எண் குறிக்கப்பட்டுள்ளது . 127 என்ற எண் இருமுறை உள்ளது . 
பாவமைப்பு 

குணவாகடம் எனும் இச்சுவடி செய்யுள் வடிவினது . பெரும் 
பாலான பாக்கள் அறுசீர் விருத்தங்களாகவே உள்ளன . சில எழுசீர் , 
எண்சீர் விருத்தங்களாகவும் அமைந்துள்ளன . பத்துக்கு மேற்பட்ட 
சீர்களைக் கொண்ட பாடல்களும் இதில் இடம்பெற்றுள்ளன . நூலின் 
டையிடையே வெண்பாக்கள் உள்ளன . கலிவிருத்தம் , கட்டளைக் 
கலித்துறைப் பாடல்கள் ஆகியனவும் ஒன்றிரண்டு ஆங்காங்கே அமைந் 
துள்ளன . 

வெண்பாக்கள் இடம்பெறும் நிலையில் , அவ்வப் பாக்களுக்கு 
மேலே வெண்பா என்று சுட்டப்படுகிறது . வெண்பா முடிந்து , 
விருத்தப்பா தொடருமிடத்து , விருத்தம் என்ற குறிப்பு இடம்பெறு 
கின்றது . எண்சீர் , அவற்றுக்கு மேற்பட்ட சீர்களைக் கொண்ட பாக்கள் 
மட்டும் சிற்சில இடங்களில் ஆசிரிய விருத்தம் என்று பாவிதம் 
தோன்றச் சுட்டப்படுகின்றன . மேலும் , பாக்கள் ஓசையால் வேறுபடு 
மிடத்து , வேறு என்ற சொல்லால் சுட்டப்படுகிறது . 

விருத்தப்பாக்களும் வெண்பாக்களும் கலிவிருத்தங்களும் கட்டளைக் 
கலித்துறைகளும் தத்தமக்குரிய சீர்களின் எண்ணிக்கையால் அவ்வவ் 
வினத்திற்கு உரியனவாக உள்ளனவேயன்றி , இலக்கண முறையான் 
முழுதும் பொருந்துவனவல்ல . மேலும் , விருத்தங்களின் அடிவரையறை 
களும் நான்கின் மிக்கு , ஆறடி எட்டடிகளில் அமைந்துள்ளன . 


5 


பதிப்புரை 


உரைக்குறிப்பு 

பாடல்களுக்குக் கீழே ஒருசில இடங்களில் குறிப்புகள் உரைநடை 
யாக இடம்பெற்றுள்ளன . சான்று : 


பிளவை குணம் முற்றும் 

( 114 ) 
உளமாந்தை முற்றும் 

( 126 ) 
சுவாசகாசத்துக்கு இருத்துவாதி உண்டை - பத்து நாள் 

கொள்ளவும் ( 1-18 ) 


எழுத்தமைப்பு 

எழுத்துகள் ஓரளவு படிக்கக் கூடியனவாக உள்ளன . ஏடெழுதி 
யோர்க்குப் போதிய மொழியறிவு இன்மையால் எழுத்துப்பிழை மிகுதி 
யாக உள்ளது . ஒற்றெழுத்துகள் புள்ளியிடப்பெறவில்லை. எகர , ஒகர , 
உயிர்மெய் , உயிரெழுத்துகளில் குறில் நெடில் வேறுபாடு இல்லை . 
ஏனைய உயிர் , உயிர்மெய்களில் குறில் நெடில் வேறுபாடு பேணப் 
பட்டுள்ளது . 
அ . 1. ஆ எனும் நெட்டுயிர் ஓரிடத்தில் வூ என்று எழுதப் 

பட்டுள்ளது . 
ஆநெய் - வூநெய் ( 402 : 3 ) 
2. ஈ என்ற உயிர்நெடில் , இ என்று குறில் வடிவாகவே 
எழுதப்பட்டுள்ளது . ஆனால் உயிர்மெய் வடிவம் நெடில் 

குறியுடனேயே உள்ளது . 
ஈரலும் - இரலும் ( 38 : 1 ) 
3. ஊ என்ற நெடில் , உள என ஈரெழுத்தாகப் பிரித்து 

எழுதப்பட்டுப் படிப்போர்க்கு மயக்கம் தரும் வகையில் 
காணப்படுகிறது . 
ஊறிப் பிளந்து - உளறிப் பிளந்து ( 201 : 1 ) 
ஊதே வெற்றிலையில் - உளதே வெற்றிலையில் ( 275 : 1 ) 
ஊறிக் காஞ்சு - உளறிக் காஞ்சு ( 339 : 1 ) 


4. ஐகார உயிரின் வடிவம் அய் என்றே எழுதப்பட்டுள்ளது . 
அதன் , மொழி முதல் உயிர்மெய் வடிவம் இடம்பெறும் 
நிலையில் ஐகாரத்தோடு யகர ஒற்றும் இணைந்து காணப் 
படுகிறது . 


6 


குணவாகடம் 


ஐயம் - அய்யம் ( 7 : 2 ) 
ஐயுமோகித்தபோது - அய்யுமோகித்தபோது ( 25 : 1 ) 
கைகால் 

கைய்கால் ( 185 : 3 ) 


1. ஒற்று மிகக் கூடாத இடங்களிலெல்லாம் ஒற்றுகள் மிகுந் 

துள்ளன . சான்று : 
காய்ச்சல்க் குளிரும் ( 10 : 3 ) 
டலில்த் தங்கம் ( 37 : 3 ) 
தலையிற்ப் புருவத்தில் ( 49 : 1 ) 
தேற்றான்ங் கொட்டை ( 456 : 8 ) 
2. ஓரொற்று மிகவேண்டிய இடத்தில் பிறிதோரொற்று வந்து 

மயங்கும் நிலை காணப்படுகிறது . 
மூச்சு - மூட்சு ( 9 : 1 ) 
வறட்சி - வறச்சி ( 21 : 1 ) 
எரிகுன்மம் - எரிகும்மம் ( 15 : தலைப்பு ) 

குல்மம் ( 131 : 4 ) 
நிச்சயமாய் - நிட்சயமாய் ( 316 : 4 ) 


- 


குன்மம் 


3. சில ஒற்றுகள் வரவேண்டிய இடங்களில் விடுபட்டுள்ளன . 
சான்று : 
உலர்ந்து - உலந்து ( 8 : 1 ) 
காய்ச்சல் ( 23 : 1 ) 
இ . 1. ரகர உயிர்மெய்க்கும் ா என்ற துணையெழுத்திற்கும் 

இடையே வரிவடிவில் வேறுபாடு பேணப்படவில்லை . 
எனினும் பிற சுவடிகளில் பெரும்பாலும் ரகரமானது . ா 
என்ற துணையெழுத்து வடிவிலேயே எழுதப்பெறும் . 
ஆனால் இவ்சுவடியிலோ அத்துணையெழுத்தும் , ரகர 
உயிர்மெய்யும் , ர என்றவாறு வலப்பக்கக் கோடு கீழ் 
நோக்கி நீட்டப்பெற்று ரகர வடிவில் உள்ளன . ஆனால் 
ரகர ஒற்று , துணையெழுத்தினின்று வேறுபட்டு விளங்கும் 
வண்ணம் இருபக்கக் கோடுகளும் சமமாக இருக்க வலப் 
பக்கக் கோட்டின் முடிவில் பக்கவாட்டில் கோடொன்று 
இணைக்கப்பட்ட ா என்ற வடிவில் உள்ளது . எனினும் , 
இவ்வேறுபாட்டு நிலை சிற்சில இடங்களிலேயே பின் 
பற்றப்பட்டுள்ளது . 


7 


பதிப்புரை 


சான்று : 
வண்டு சேர் குழலினாளே ( 14 : 4 ) 
கங்குல் சேர் ( 29 : 3 ) 
நீர் வத்தித் தண்ணீர் தேடும் ( 30 : 3 ) 
இவ்வாறு ரகரத்தைப் போன்றே துணையெழுத்தை எழுதுதல் , ரகர 
ஒற்றை வேறுபடுத்திக் காட்டுதல் ஆகியவற்றை நோக்க, ர , ா , ர் 
ஆகியவற்றுக்கிடையே இச்சுவடி எழுதுங்காலத்தில் தெளிவான வேறு 
பாடு இருந்திருக்க வேண்டும் . ஏடெழுதுவோரின் தெளிவின்மையால் 
அவ்வேறுபாட்டைப் பின்பற்றுவதில் குழப்பம் ஏற்பட்டு இச்சுவடியில் 
அவ்வேறுபாட்டின் தெளிவற்ற நிலை காணப்படுகிறது . அல்லது மூலச் 
சுவடியில் இவ்வேறுபாடுகள் தெளிவுறப் பேணப்பட்டிருக்க வேண்டும் ; 
படியெடுத்தோரின் கவனமின்மையால் இச்சுவடியில் இவ்வேறுபாட்டில் 
தெளிவின்மை ஏற்பட்டிருத்தல் கூடும் . 
ஈ . 1. ர , ற , ழ , ள , ந , ண , ன ஆகிய இன எழுத்துகளுக்கு 

இடையே வேறுபாடுகள் சரிவரப் பின்பற்றப்படவில்லை . 
ஓரெழுத்து வரவேண்டிய இடத்தில் பிறிதோர் எழுத்து 
மயங்கி நிற்கின்றது . 
வல்லின உயிர்மெய்கள் தம்மொற்றுகளுடன் கூடி வருங்கால் 
அவ்விரண்டையும் இணைத்துக் கூட்டெழுத்தாக எழுதுதல் 
சுவடி மரபு . அவ்வாறே இச்சுவடியில் , க்கு என்ற இரண் 
டெழுத்துகளும் ஒன்றிணைக்கப்பெற்று , கூட்டெழுத்தாக ஓரிரு 
இடங்களில் எழுதப்பட்டுள்ளன . எனினும் இக்கூட்டெழுத்துப் 
பயன்பாடு உட்தலைப்புகளில் மட்டுமே இடம்பெற்றுள்ளது . 
க்கு 
பித்தத்துக்கு - பித்தத்துரு 
ஊ . சுவடியில் காணப்பெறும் பிழைகளும் திருத்தங்களும் . 
பிழைகள் : எழுத்துப் பிழைகளேயன்றி வேறுசில பிழைகளும் 

ஏடெழுதுவோரால் நிகழ்ந்துள்ளன. 
1 : 1 உற்றதோர் கீழ்வயிற்றில் ( 34 ) என்ற பாடலின் தொடக்க 
மாக , குடலில் வலிக்கும் காலுளையும் குமுறியிரையும் மந்திக்கும் ( 37 ) 
என்ற பிறிதோர் பாடல்வரி தவறாக எழுதப்பட்டுள்ளது . 

1 : 2 வந்ததோர் பிரமேகந்தான் எனத் தொடங்கும் 438 - ஆம் 
எண்ணுள்ள பாடலே , இடைவரிகள் விடுபட்டு , முதல் இறுதி வரிகள் 


உ . 


- 


8 


குணவாகடம் 


. 


1 : 3 


மட்டுமே கொண்டு அதற்கு முந்திய எண்ணுள்ள பாடலாகச் சுவடியில் 
குறிக்கப்பட்டுள்ளது . 

உத்திடும் வெண்ணெயது என்ற வரி இருமுறை எழுதப் 
பட்டுள்ளது ( 140 ) . 

1 : 4 வாயுக் கிராணி ( 88 ) என்ற உட்தலைப்பு வரக் கிராணி 
என்று எழுதப்பட்டுள்ளது . 

1.4 அய்ங் கழஞ்சு என்று குறிப்பிடுமிடத்து , அயரு என்று எழுத்து 
வடிவில் தொடங்கி எண் வடிவில் குறிப்பிட்டுள்ள நிலை காணப் 
படுகிறது ( 285 ) . ( ரு என்பது 5 இன் தமிழ் வடிவம் ) . 


2. மிகை 


பாடலின் ஆங்காங்கே மிகைச்சீர்கள் அமைந்து விளங்குகின்றன. 
2 : 1 வட்ட ( 13 : 1 
2 : 2 வானே ( 112 : 3 ) 
2 : 3 மோரே ( 444 : 2 ) 


3. விடுகை 


பாடல்களில் சிலவற்றில் சீர்கள் விடுபட்டுள்ளன . 
3 : 1 கொடி வேலி பருத்தி - கொடிவேலி வேலிப்பருத்தி ( 120 : 1 ) 
3 : மொன்று 

மொவ்வொன்று ( 170: 2 ) 
3 : 3 கூட்டுங் கடுகு ரோகணியுங் ... எனத் தொடங்கும் 372 - ஆம் 
எண்ணுள்ள பாடலின் இரண்டாவது அடி முழுமையாக விடுபட் 
டுள்ளது . சுவடியின்கண் , இப்பாடலின் இறுதியடியின் ஈற்று முச்சீர்கள் 
கொதி ... க்க காஞ்சு குடிப்பீரே என்று இடம் விட்டு எழுதப்பட் 
டுள்ளதால் மூல ஏட்டிலேயே இப்பாடல் தெளிவின்றி இருந்திருக்க 
வேண்டும் . 

மேலும் பல பாடல்களில் அசைகளும் சீர்களும் விடுபட்டுள்ளன . 
அவை குறைப் பாடல்களாகச் சுட்டப்பட்டுள்ளன . 


ஊ . 2. பிழை திருத்தம் 

சுவடியின்கண் ஏடெழுதியோரே சில பிழை திருத்தங்கள் செய் 
துள்ளனர் . அவர்தம் பிழைதிருத்த முறைகள் இருவகையின . 

. 


9 


பதிப்புரை 


எழுதப்பட்ட 


எழுத்துகளும் , 


தொடர்களும் 


2 : 1 பிழையாக 
அடிக்கப்படுதல் . 


சான்று : 


ஈரலும் 

இரலும் ( 38 : 1 ) 
புண்ணடுக்கு 

புண்ணடுக்கு ( 66 : 4 ) 
மிகவே 

மிகவே 

( 133 : 3 ) 
கனத்து 

கனத்து 

( 185 : 3 ) 
உறுதியாந் தபணந் தீரும் - உறுதியாந் தபணந்தீரும் ( 284 : 2 ) 


எழுத்துகளை 


அவ்வவ்விடங்கட்கு நேர்கீழே 


2 : 2. விடுபட்ட 
எழுதுதல் . 


மரியவாய் 


- மரி வாய் ( 89 : 2 ) 

தன்னோடொக்க ( 153 : 2 ) 
- மாஞ்சி தகுப்பை ( 270 : 1 ) 


தன்னோடொக்க 
மாஞ்சிசதகுப்பை 


- 


முடிவு 


சுவடியின் கண் முடிவில் , " குரோதன ஆண்டு மார்கழி மாதம் ருந் 
தேதி ஞாயிற்றுக்கிழமை செணசாலை மங்கா கவுண்டர் குமாரன் 
தாண்டவமூர்த்தி வாத்தியார் குணவாகடம் எழுதி முடிந்தது என்ற 
குறிப்புக் காணப்படுகிறது . தொடர்ந்து , சம்பூரணம் ; குருபாத்ந் துணை ; 
வேலும் மயிலும் முன்னடக்க ; தாண்டவ யீசுவரன் துணை செய்யவும் ; 
காமாட்சி அம்மன் முன்னிற்க ; சுபமஸ்து ; தவழ மலை ஆண்டவன் 
துணை ; வெற்றி வேலுற்ற துணை ; சொக்கர் துணை ; மீனாட்சி அம்மன் 
பாதமே துணை என்ற தொடர்கள் இடம்பெற்றுள்ளன . 

பதிப்பு முறை 
1. பாடல் 
செய்யுட்கள் அவ்வப் பாக்களின் இயல்புக்கேற்ப அடிகளும் சீர்களும் 
பிரிக்கப்பெற்று உரிய வடிவில் தரப்பட்டுள்ளன . இப்பிரிப்பு முறைக்கு 
முழுமையாக உட்படாது ஒழுங்கமைப்பற்று விளங்கும் பாடல்களும் 
உள . அவை என்று இரு உடுக்குறிகளிட்டுக் காட்டப்பட்டுள்ளன . 

2. பாடற்கண் மிகைச்சீர்களாக அறியப்பட்டவை பகர வடிவ 
அடைப்புக் குறியில் தரப்பட்டுள்ளன . 


** 


10 


குணவாகடம் 


3. அடிகளும் சீர்களும் விடுபட்ட , இடங்கள் புள்ளியிட்டுக் 
காட்டப்பட்டுள்ளன . அவ்வாறு குறையுடையனவாக விளங்கும் அப் 
பாடல்கள் ஒற்றை உடுக்குறியிட்டுச் சுட்டப்பட்டுள்ளன . 

4. சுவடியின்கண் விடுபட்டனவும் சிதைவுற்றனவுமாகிய எழுத்து 
களும் சொற்களும் ஆய்வாளரின் உய்த்துணர்வால் மீட்டுருவாக்கம் 
செய்யப்பட்ட நிலையில் அவை அடைப்புக்குறிக்குள் தரப்பட்டுள்ளன . 


உட 


5. உட்தலைப்பு 
உட்தலைப்புகள் இடப்பெறாத பாடல்கள் சிலவற்றுக்கு 
தலைப்புகள் இடப்பெற்றுள்ளன . அவை அடைப்புக்குறிக்குள் 
கொடுக்கப்பட்டுள்ளன . 


6. பாடல் எண்கள் 


சுவடியின்கண் பாடல் 

பாடல் எண்கள் ஒழுங்காகக் கொடுக்கப்படாது 
தெளிவின்றி இருந்தமையால் அவை திருத்தி முறைப்படுத்தப் பெற்று 
வழங்கப்பட்டுள்ளன . 


7. எழுத்து 
பாடலின் முதல் எழுத்தாக அகர , இகர உகரங்கள் இடம்பெறும் 
நிலையில் அவை முறையே ய , யி , யு என்றவாறு யகர ஒற்றோடு கூடிய 
உயிர்மெய்களாகப் பயின்று வந்துள்ளன . அவை திருத்தப்பெற்று உரிய 
உயிர்கள் இடம்பெற்றுள்ளன . 

8. எகர ஒகரக் குறில் நெடில்கள் வேறுபடுத்திக் காட்டப் 
பட்டுள்ளன. 

9. சுவடியின்கண் அய் என்று எழுதப்பட்டுள்ள ஐகார வடிவம் 
ஐ என்று திருத்தப்பட்டுள்ளது . 

10. ஓரடியின் ஈற்றுமெய் அடுத்த அடியின் முதல் எழுத்தான 
உயிரோடு இணைந்து வழங்கும் நிலையில் அவை பிரிக்கப்பட்டுத் 
தரப்பட்டுள்ளன . 

தன்னி / லொக்க தன்னில் / ஒக்க ( 74 : 1-2 ) 
நின்றெரியு மிருமும் - நின்றெரியும் இருமும் ( 88 : 1-2 ) 
11. மெய்யெழுத்துகள் புள்ளியிடப் பெற்றுள்ளன 

12. மிகக் கூடாத இடங்களில் மிகுந்திருந்த தேவையற்ற ஒற்றுகள் 
நீக்கப்பட்டுள்ளன. 


11 


பதிப்புரை 


13. ஒற்றுகள் இடம்பெறாதிருந்த , தேவையான டங்களில் ஒற்று 
கள் இடப்பட்டுள்ளன . 

14. ர , ற , ண , ந , ன , ல , ழ , ள முதலிய எழுத்துகள் தம்முள் 
மயங்கி வந்துள்ள இடங்கள் உரிய முறையில் திருத்தப்பெற்றுள்ளன . 

ற , ன ஆகியவற்றின் ஆகார வடிவம் , ல , ள , ண , ன 
ஆகியவற்றின் ஐகார வடிவம் ஆகியன தற்காலச் சீர்திருத்த எழுத்து 
முறையில் திருத்தப்பட்டுள்ளன . 


15. ண , 


16. வழக்கு மாற்றம் 
சுவடியில் பயின்று வந்துள்ள பேச்சு வழக்குச் சொற்கள் பதிப்பு 
முறை நோக்கி இலக்கிய வழக்கிற்கு மாற்றப்பட்டுள்ளன . 
சூரை 

சூலை ( 74 : 3 ) 
பிளிநடலை - புளிநடலை ( 344 : 2 ) 
சிலுப்பேறில் - சிலிர்ப்பேறில் ( 386 : 2 ) 


நூலாய்வு 


1. சித்த மருத்துவம் 
மனித இனத் தோற்றத்தோடு உடன் தோன்றியது மருத்துவக்கலை . 
ஆதி மனிதன் காடுகளில் வேட்டையாடி வாழ்ந்த காலத்தில் அவனுக்கு 
ஏற்பட்ட காயங்களும் நோய்களும் அவனுக்கு மருத்துவத்தின் தேவையை 
உணர்த்தின . அந்நிலையில் , தன் இயல்பாலும் , முயற்சியாலும் , 
விலங்குகள் தமக்குத் தாமே செய்துகொள்ளும் சில சிகிச்சை முறை 
களைக் கண்ணுற்ற அறிவாலும் அவன் தன்னுடைய மருத்துவ அறிவை 
வளர்த்துக் கொண்டான் . எனினும் அன்றைய சூழலில் இயற்கையின் 
பால் அவன் கொண்ட அச்சம் , தீய சக்திகள் இவ்வுலகை ஆட்டுவிக் 
கின்றன என்ற கொள்கையைத் தோற்றுவித்தது . அதன் காரணமாக 
மருந்துகளைப் பயன்படுத்துவதைக் காட்டிலும் , சடங்குகள் , மாந்திரீகம் 
ஆகியவற்றைக் கொண்டு நோய் தீர்க்கும் முயற்சியே தொடக்க காலத் 
தில் மிக்கு விளங்கிற்று .. பின்னர் , நாகரிக வளர்ச்சியில் சடங்குகளின் 
பின்னே மறைந்து கிடந்த மருத்துவம் நாளுக்குநாள் வளர்ந்து தனிப் 
பெருங் கலையாக மலர்ச்சியுற்றது . 


1. Dr. P. Kutumbiah , Ancient Indian Medicine , p . iv. 


கு 


2 


12 


குணவாகடம் 


உலகில் வழங்கும் ஒவ்வொரு நாகரிகமும் தனக்கென ஓர் மருத்துவ 
முறையைப் பெற்று விளங்குகின்றது . இவ்வாறு உலக நாகரிகங்களில் 
காணப்பெறும் மருத்துவ முறைகளுள் குறிப்பிடத்தக்கன அலோபதி , 
ஓமியோபதி , சீன மருத்துவம் , யூனானி , ஆயுர்வேதம் , சித்த மருத்துவம் 


என்பன . 


சித்த மருத்துவம் 

தமிழகத்தின் தொன்மையான மருத்துவ முறை சத்த மருத்துவம் 
எனப்படும் . சித்தர்கள் எனப்பெறும் சான்றோரால் போற்றி வளர்க்கப் 
பெற்ற மருத்துவம் என்ற அடிப்படையில் இப்பெயர் பெற்றது . அன்றி 
யும் சித்தியடைவதற்கு வழிவகைகளைக் கூறும் மருத்துவம் என்ற 
வகையானும் இப்பெயர் பொருத்தமுற விளங்குகின்றது . 


2 


களை 


சித்த மருத்துவத்தின் தோற்றம் 

சித்த மருத்துவம் தமிழரின் முன்னோடிகளின் நாகரிகமான சிந்து 
வெளி நாகரிகத்திலேயே தோற்றங் கொண்டது . சிந்துவெளி மக்கள் 
வேப்பிலை , மான்கொம்பு , சிலாசத்து ஆகியவற்றை மருத்துவத்தில் 
பயன்படுத்தியதாகக் குறிப்புகள் 

குறிப்புகள் கிடைக்கின்றன . ஆரியர்களால் 
தஸ்யூக்கள் என்று அழைக்கப்பெற்ற அத்திராவிட இனத்தவர் நோய் 

உண்டாக்கக் கூடிய தீய சக்திகளை மாந்திரீக முறைகளைக் 
கையாண்டு விரட்ட முற்பட்டதை அதர்வண வேதம் குறிப்பிடுகிறது . 

சிந்துவெளியில் தோற்றங்கொண்ட இத்திராவிட மருத்துவ முறை 
தொடர்ந்து சங்க காலத்தில் தமிழகத்தில் சிறப்புற்று விளங்கிற்று . 

“ பையுளும் சிறுமையும் நோயின் பொருள 4 
என்று நோயையும் , 

ஊரும் , வயலும் , சேரியோரும் நோய்மருங்கறிஞரும் " 
என்று அந்நோயை நாடி அறியும் மருத்துவரையும் , 

“ வேம்பும் கடுவும் போல வெஞ்சொல் 


” 


2. Sir John Marshall ( Edi . ), Mohenjo - dero and Indus Valley Civilization . p. 29. 


- 


3. Dr. C.K. Sampath , Evolution and Development of Siddha Medicine, Heritage of 

Tamils Siddha Medicine , p. 7 . 
4. தொல் . சொல் . நூ . 341 . 
5. தொல் . பொருள் . செய் . நூ . 183 


பதிப்புரை 


13 


16 


7 


தாங்குத லின்று வழிநனி பயக்கு மென்று 
என்று நோய் நீக்கும் மருந்தையும் தொல்காப்பியம் குறிப்பிடுகின்றது . 

சங்க காலத்தில் உடல்நோய் பிணி என்றும் , உளநோய் நோய் 
என்றும் சுட்டப் பெற்றன. 

அரும்பிணி உறுநர்க்கு வேட்டது கொடாது 

மருந்தாய்ந்து கொடுத்த அறவோன் 
என்று மருத்துவர் சுட்டப்படுகின்றார் . 

திருந்திய யாக்கையுள் மருத்துவன் ஊட்டிய 

மருந்துபோல் " 
என்று அம்மருத்துவர் மருந்து வழங்குந் தன்மையும் கூறப்படுகிறது . 
அத்தி மரத்தின் பால் , பட்டை முதலியன கொண்டு , வாள் , வேல் , 
அம்பு முதலியவற்றால் ஏற்பட்ட புண்களை ஆற்றுவதோடு வடுவையும் 
மாற்றும் பாங்கும் 0 ; மார்பில் ஏற்பட்ட புண்ணை ஊசி கொண்டு 
தைக்கும் அறுவை மருத்துவ முறை பற்றிய செய்தியும் 1 சாதல் நீக்கும் 
கற்ப மருந்தாக நெல்லி போற்றப்பட்ட பான்மையும் 12 நம் பழம்பெரும் 
மருத்துவம் அக்காலத்திலேயே பெற்றிருந்த வளர்ச்சியை உணர்த்து 


கின்றன . 


சங்கம் மருவிய கால நூலான திருக்குறள் இம்மருத்துவ வளர்ச்சியின் 
பண்பட்ட நிலையை மருந்து என்றோர் தனித்த தலைப்பில் எடுத்துக் 
காட்டுகிறது . 

" உற்றவன் தீர்ப்பான் மருந்துழை செவ்வானென் 
றப்பால்நாற் கூற்றே மருந்து 


1113 


6. மேற்படி , நூ . 108 . 
7. டாக்டர் இளையதம்பி , பாலசுந்தரம் , தமிழ் இலக்கியத்தில் மருத்துவ 

சிந்தனைகள் , ப . 17 . 
8. நற் . 136 : 2-3 . 


9. பாலைக்கலி 16 : 19-20 . 


10. புறநா . 180 : 4-6 . 
11. பதிற் . 5 : 2 : 2-4 . 
12. புறநா . 91 : 7-11 . 
13. திருக்குறள் , பா . 950 . 


. 


14 


குணவாகடம் 


என்று மருத்துவத்தின் கூறுகள் தெளிவாக வரையறுக்கப்படுகின்றன. 
ஏலாதி , திரிகூடுகம் , சிறுபஞ்சமூலம் ஆகிய இலக்கியப் பெயர்கள் 
மருத்துவக் கலை அக்காலத்தில் பெற்றிருந்த செல்வாக்கைத் தெற் 
றெனப் புலனாக்குகின்றன . 

இவ்வாறு தொன்மைக் காலந்தொட்டு தொடர்ந்து வளர்ச்சியுற்று 
வந்த நம் மருத்துவ முறை இக்காலகட்டம் வரையிலும் தனக்கெனத் 
தனியே ஓர் பெயர் பெற்றிருக்கவில்லை . இக்காரணம் பற்றியே வட 
நாட்டில் மருத்துவத்தை ஆயுர்வேதம் என்று குறிப்பிடும் நிலையைக் 
கண்ணுற்ற இளங்கோவடிகள் ஆயுளை வளர்க்கும் பண்பின் பொதுமை 
நோக்கித் தமிழகத்தில் நிலவிய நம் தனிப்பெரும் மருத்துவ முறையையும் 
ஆயுர்வேதம் என்று ஏற்று , தமிழகத்தில் விளங்கிய மருத்துவரையும் 
ஆயுள் வேதியர் என்றே சுட்டுகிறார் .14. 

இக்காலகட்டத்தில் வேற்றுச் சமயங்களும் வேற்றினத்தாரும் புகுந்து , 
தமிழகத்தையே தமது ஆளுகைக்குள் கொணர்ந்தனர் . இதனால் தமிழ்க் 
கலைகளும் சமயங்களுமே நலிவுறும் நிலை ஏற்பட்டது . இத்தகையதொரு 
சூழலில் , ஏறக்குறைய கி.பி. ஐந்தாம் நூற்றாண்டளவில் சித்தர் 
எனப்பெறும் சான்றோர் , தமிழகத்தின் தொன்மையான இம்மருத்துவக் 
கலையைப் பேணி வளர்க்கத் தலைப்பட்டனர் . இக்கால முதற் 
கொண்டே அதுவரை பொதுவான ஓர் முறையாக விளங்கிய நம் 
மருத்துவம் ‘சித்த மருத்துவம் என்று பெயர் பெற்றது . அது 
முதற்கொண்டு சித்த மருத்துவம் சித்தர் பெருமக்களின் ஆதரவில் நன்கு 
வளர்ச்சியடையலாயிற்று . 

இவ்வாறு சித்தர்களால் வளர்க்கப்பெற்ற நம் சித்த மருத்துவம் 
தமிழகத்தில் தோன்றி தமிழ்ர்க்கே உரிமையுடையதாக விளங்குவதோடு 
சித்தர்களும் தமிழுக்கே ஏற்றம் தந்து தமிழிலேயே இதனை வளர்த் 
தமையாலும் இதற்குத் தமிழ் மருத்துவம் என்ற பெயரும் உண்டு . 


15 


சித்தர் 

உலகில் தமக்கென , தவயோக நெறியை வகுத்துக்கொண்டு , அந்நன் 
னெறியில் ஒழுகிய மேலோர் பல பிரிவினராவர் . அவளுள் சித்தர் 


14. சிலப் . 1 : 5 : 44 ; டாக்டர் தே . ஆண்டியப்பன் , இரா . குமார சுவாமி , 

சித்த மருத்துவம் , ப : 35 . 
15. க . வேங்கடேசன் , ஆய்வு நோக்கில் நாட்டுப்புற மருத்துவம் , ப . 100 . 


15 


பதிப்புரை 


என்ற கூட்டத்தாரும் அடங்குவர் . சித்தர் என்ற சொல் சித் என்ற 
அடிச் சொல்லினின்று பிறந்தது . சித் என்றால் அறிவு. என்று 
பொருள் . இறைவனை அறிவு நிலையில் நின்று கண்டுணர்ந்தவர்கள் 
என்று சித்தரைப் பற்றிக் கூறப்படுகிறது .16 மேலும் , சித்தி பெற்றவர், 
சித்து உடையவர் என்றவாறும் விளக்கம் தருவர் . 

சித்தர்கள் இவ்வுடலை இறைவன் குடியிருக்கின்ற கோயிலாகப் 
போற்றினர் . ஆன்மாவை இறைவனோடு ஒன்றச் செய்தலாகிய பேறு 
ஆறாம் அறிவைப் பெற்று விளங்கும் மனிதப் பிறவியிலேயே வாய்க்கும் 
என்பது அவர்தம் கொள்கை . அப்பேற்றினை அடைய அவர்கள் 
அறிவின்வழி நின்று யோகப் பயிற்சி மேற்கொண்டனர் . இப்பயிற்சி 
யின் மூலம் உடலில் மூலாதாரத்தில் விளங்குகின்ற குண்டலி எனும் 
தெய்வீக சக்தியை ஆறு ஆதாரங்களையும் கடந்து மேலெழுப்பினர் . 
இதன் மூலம் மதியமுதம் எனும் ஒருவகை அமுதச் சுரப்பை உண்ணாக் 
கில் சுரக்கச் செய்து சுவைத்து மகிழ்ந்தனர் ; மரணமிலாப் பெருவாழ்வு 
எய்தினர் ; இயற்கையையே ஆளும் ஆற்றல் கைவரப் பெற்றனர் . 
இவையே பண்பு நோக்கில் சித்தாடும் செயலாகக் கருதப்பெற்று சித்து 
என்றும் ; பயன் நோக்கில் சித்தியாகிய பேறு என்றும் வழங்கப் பெறு 


கின்றன . 


17 


சித்தர் , வானோர் முதலான பதினெண் கணத்தவருள் ஒரு பிரி 
வாகச் சுட்டப்படுகின்றனர் . இச்சித்தர்கள் நவநாத சித்தர் , பதினெண் 
சித்தர் , நவகோடி சித்தர் , நவசித்தர் என்று பலவாறாகக் குறிப்பிடப் 
படுகின்றனர் . இவற்றுள் சித்தர்கள் பதினெண்மராகச் சுட்டப் 
பெறுதலே பெருவழக்கு . இருப்பினும் இப்பதினெண்மர்தம் பெயர்ப் 
பட்டியல் நூலுக்கு நூல் வேறுபடுகின்றது . இன்று கிடைக்கும் பட்டியல் 
களில் காணப்பெறும் பெயர்களை நோக்கச் சித்தர்கள் நூற்றுக்கு 
மேற்பட்டவராக விளங்குகின்றனர் . சித்தர்கள் காலம் , இடம் , மதம் , 
மொழிகளைக் கடந்தவராகக் காணப் பெறுகின்றனர் .18 


சித்தரும் மருத்துவமும் 
இறைவனால் படைக்கப்பெற்ற இச்சரீரத்தைக் கெடாமல் காக்கவும் , 


16. டாக்டர் இரா . மாணிக்கவாசகம் , நம் நாட்டுச் சித்தர்கள் , ப . 43 . 
17. கலைக்களஞ்சியம் , பக் . 643-645 . 
18. டாக்டர் க . சு . உத்தமராயன் , தோற்றக்கிரம ஆராய்ச்சியும் சித்த 

மருத்துவ வரலாறும் , ப . 316 


16 


குணவாகடம் 


20 


குறை உண்டானவிடத்து , நிவர்த்திக்கவும் சித்தரால் படைக்கப்பெற்ற 
முறையே சித்த மருத்துவம் என்று கூறப்படுகிறது .19 மேலும் இம் 
மருத்துவ முறையை இறைவன் உமாதேவிக்கும் , உமாதேவி முருக 
னுக்கும் , முருகன் நந்திக்கும் முறையே உபதேசிக்க, நந்தி மூலம் 
சித்தர்களுக்கு உரைக்கப்பெற்றது என்றும் கூறுவர் . இவற்றை 
நோக்க , சித்தர்கள் சித்தியடைதற்கு மூலமாக விளங்கும் இவ்வுடலை 
அழியாமற் காத்தற்கு மருத்துவம் தேவைப்பட்ட நிலையில் தமக்கு 
முன்னரே இங்கு வழக்கிலிருந்த நம் தொன்மையான மருத்துவ 
முறையைக் கைகொண்டனர் . அதன்மூலம் யோகம் முதலியன மேற் 
கொண்டு சித்தியடைந்த நிலையில் தமது அனுபவத்தாலும் ஞானத்தா 
லும் மேலும் அக்கலையைப் போற்றி வளர்த்தனர் என்பது பெறப் 
படுகிறது . இந்நிலையிலேயே நமது தொன்மையான மருத்துவ முறை 
சித்த மருத்துவமாக ஏற்றம் பெற்றது . 


சித்த மருத்துவக் கோட்பாடு 

சித்தர்தம் மருத்துவ முறை வாதம் , வைத்தியம் , யோகம் , ஞானம் 
ஆகியவற்றை அடிப்படையாகக் கொண்டது . உலகப் பொருட்கள் 
அனைத்துமே ஐம்பூதங்களால் ஆகியன என்பதும் , அண்டத்தில் காணும் 
இவ்வைம்பூதங்களே நம் உடலாகிய பிண்டத்திலும் உள்ளன என்பதும் 
சித்தர் கொள்கை . இவ்வைந்தனுள் இயங்கும் ஆற்றல் கொண்ட காற்று 
தீ நீர் ஆகிய மூன்றும் உடற்கண் தொழிற்படும் நிலையில் வளி , அழல் 
ஐயம் எனும் முக்குற்றங்களாக வளர்ச்சியடைகின்றன என்பர் . வளி , 
அழல் , ஐயம் என்ற இம்மூன்று தத்துவங்களும் முறையே படைத்தல் , 
காத்தல் , அழித்தல் என்ற முத்தொழில்களை ஆற்றுகின்றன . 

“ வாதமாய்ப் படைத்துப் பித்த வன்னியாய்க் காத்துச் 

சீத சேட்பமாய்த் துடைத்து 
என்பார் தேரையர் . 

மனித உடலை மூலமாக நின்று ஆளும் இம்முக்குற்றங்களும் 
தம்மளவில் பிறழும் நிலையிலேயே அவற்றின் மிகுதி - குறைவுகட் 


19. மேற்படி , பக் . 2-3 . 
20. டி . வி . சாம்பசிவம்பிள்ளை அகராதி , தொகுதி - III , ப . 2122 . 
21. டாக்டர் ம . சண்முகவேலு , சித்த மருத்துவ நோய் நாடல் நோய் 

முதனாடல் திரட்டு , ப . 91 . 


17 


பதிப்புரை 


கேற்ப நோய்கள் உண்டாகின்றன . மனிதனுக்கு உணவாகின்ற நோய் 
கள் 4448 என்பர் . 


11 22 


என 


மனிதனுக்கு வந்துற்ற நோய்களைப் போக்கி அவன் வாழ்வாங்கு 
வாழ வழிகாட்டும் இம்மருத்துவ நெறி நான்கு கூறுகளைத் தம்மகத்தே 
கொண்டது . அவை , முறையே 1. வருமுன் காத்தல் ; 2. வந்தபின் 
போக்கல் ; 3. மீண்டும் வாராமல் காத்தல் ; 4. சாகா நிலை தரும் காய 
கற்ப நெறி என்பன . இதனையே திருமூலர் , 

“ மறுப்பது உடல் நோய் மருந்தென லாகும் 
மறுப்பது உளநோய் மருந்தெனல் சாலும் 
மறுப்பது இனிநோய் வாரா திருப்ப 

மறுப்பது சாவை மருந்தென லாகும் 
என்று குறிப்பிடுகிறார் . இவ்வாறு மனித உடலுக்கு மேற்கொள்ளப் 
பெறும் இம்மருத்துவ முறை தேவுறை , மக்களுரை , சூருறை 
மூவகைப்படும் .23 மூலிகைகளைக் கொண்டு இயற்றப்பெறும் முறை 
மக்களுறை ; இரசம் , பாடாணம் முதலிய தாது வர்க்கப் பொருட்களால் 
இயற்றப்பெறுவது தேவுறை ; இவ்விரு நிலையினின்றும் வேறுபட்டு 
கருவி முதலியவற்றைக் கொண்டு இயற்றப்பெறும் அறுவை மருத்துவம் 
சூருறை . இதனையே 1. மூலிகை முறை 2. உலோகவர்க்க முறை 
3. பாடாண முறை 4. உயிர்ச்சத்து முறை 5. அறுவை முறை என்று 
ஐவகையாக விரித்துக் கூறுதலும் உண்டு .24 

சித்த மருத்துவத்தில் மருந்து செய்தற்குரிய அடிப்படைப் பொருட் 
களான மூலிகை , பாடாணம் , உப்பு , உலோகம் , உபரசம் , காரசாரம் 
ஆகியனவற்றோடு உயிரினங்களும் மருந்துப் பொருள்களாக விளங்கு 
கின்றன . இவற்றைக் கொண்டு மருந்தியற்றும் நிலையில் மனித உடலில் 
அவற்றின் பயன்பாட்டு நிலையைக் கருதி அகமருந்து , புறமருந்து என 
இருவகைப்படுத்துவர் . மேலும் , மருந்துண்ணும்போது அதற்குத் துணை 
யாகச் சேர்க்கப்படும் துணை மருந்தும் ; அவ்வாறு மருந்துண்ணும் 
காலை , மருந்தின் தன்மையும் , உடலின் வன்மையும் கெடாதிருக்கும் 


22. சித்தர் காயகற்பம் , ப . 3 , பா . 7 . 
23. டாக்டர் எஸ் . சிதம்பரதாணுப்பிள்ளை , சித்த மருத்துவ . அமுது , 

ப . 40 . 


24. டாக்டர் வே . இரா . மாதவன் , நூலாய்வு , கண் மருத்துவம் , ப . 69 . 


18 


குணவாகடம் 


பொருட்டு உணவாதி ஒழுக்க நிலைகளில் மேற்கொள்ளப்பெறும் 
பத்தியமும் சித்த மருத்துவத்தில் இன்றியமையாதன . 


1125 


சிறப்பியல்புகள் 
சித்தர்தம் மருத்துவமுறை , 
உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன் 

உடம்பை வளர்த்தேன் உயிர்வளர்த் தேனே 
என்று திருமூலர் குறிப்பிடும் வகையில் உயிருக்கும் மருத்துவம் கூறும் 
சிறப்பினது ; பின்விளைவுகளற்றது . 

சித்தர்தம் மருத்துவ முறை அறிவியல் பூர்வமான அடிப்படையைக் 
கொண்டது என்பதை இன்றைய ஆராய்ச்சிகள் மெய்ப்பிக்கின்றன . 
சான்றாக சித்தர்தம் மருந்து செய்முறையில் பின்பற்றப்படும் புடமிடும் 
முறை வெப்பநிலை , அழுத்தம் , கிரியாவூக்கி என்ற மூன்றும் ஒருங்கே 
இணைந்து அமைந்து வேதிமுறை என்று இன்றைய அறிவியல் உலகம் 
அறிந்து வியக்கின்றது . மேலும் , இம்மருத்துவத்தில் , நோய் நாடலில் 
நாடி பார்க்கும் முறையும் ; வாதத்தில் - முப்பூவும் ; மருத்துவத்தில்காய 
கற்பமும் சித்த மருத்துவத்திற்கு மட்டுமே உரிய சிறப்புக் கூறுகளாக 
விளங்குகின்றன. 

சித்த மருத்துவத்தினரால் தீராத நோயில்லை . பிற மருத்துவ 
முறைகளால் தீர்க்கப்படாத கொடிய நோய்களையும் எளிய முறையில் 
போக்கும் ஆற்றல் இம்மருத்துவத்திற்கு உண்டு . இவ்வாறு பல்வேறு 
சிறப்பியல்புகளைத் தனக்கே உரிமையாகப் பெற்று , தமிழர்தம் வர 
லாற்றிலேயே தோன்றி , வளர்ந்து அவ்வரலாற்றுடனேயே வாழ்ந்து 
வரும் தனிப்பெரும் மருத்துவ முறை சித்த மருத்துவம் ஆகும் . 


II . நூலாசிரியர் 
அகத்தியர் பெயரால் வாகடம் , வாகடசூத்திரம் , வாகடத்திரட்டு , 
குணவாகட்ம் என்றவாறு பல நூல்கள் காணப்படுகின்றன . அவ்வகை 
யில் இக்குணவாகடம் என்ற நூலும் அகத்தியர் இயற்றியதாகவே 


25. சித்தர் காயகற்பம் , ப . 3 , பா . 6 . 
26. டாக்டர் தே . ஆண்டியப்பன் , இரா . குமாரசுவாமி , சித்த 

மருத்துவம் , ப . 46 . 


பதிப்புரை 


19 


கருதப்படுகிறது . மருத்துச் சுவடிகளின் பட்டியலைக் கூறும் ‘ Siddha 
Medical Manuscripts in Tamil என்ற நூல் ஆய்வுக்கு எடுத்துக்கொண்ட 
இக்குறிப்பிட்ட நூலை அகத்தியர் இயற்றிய நூலாகவே குறிப்பிடு 


கின்றது . 27 


நூலின்கண் காணும் அகச் சான்றுகள் 
திருமுனி யருளிச் செய்தார் 

( 9 : 3 ) 
பொருந்தவே முனிவர் சொன்னார் 

( 24 : 4 ) 
தோன்றுமென் றிருசி சொன்னார் 

( 25 : 4 ) 
வையமா முனிவர் சொன்ன 

( 27 : 4 ) 
அந்தமா முனிவர் சொன்ன 

( 57 : 4 ) 
திருமுனி யருளிச் செய்த 

( 82 : 3 ) 
வேதமா முனிவர் சொன்னார் 

( 99 : 4 ) 
கூறினார் முனிவர் முன்னோர் 

( 107 : 2 ) 
நிகழ்த்தினார் நம்முனியே 

( 257 : 4 ) 
தெய்வமா முனிவர் 

( 276 : 4 ) 
என்று பொதுநிலையில் முனிவர் என்றே சுட்டுகின்றன . அகத்தியர் 
என்ற பெயரோ அல்லது அவருக்கே உரிய சிறப்புப் பெயர்களான 
குறுமுனி பொதிகை முனி , தமிழ்முனி என்ற அடைகளோ 
நூலினுள் இடம்பெறவில்லை . எனினும் தெய்வமாமுனி , திருமுனி 
என்ற அடைகளும் அகத்தியருக்குப் பொருந்துவனவே . மேலும் இந் 
நூலுக்குக் கிடைத்துள்ள ஒருசார் ஒப்பீட்டு நூலாக அகத்தியர் இரண்டா 
யிரம் விளங்குகிறது . 

செப்பினர் முனிவர்தாமே 28 

திருமுனி யருளிச் செய்த 29 
என்றிணைய பாடல் வரிகள் அந்நூலில் இடம்பெற்று அகத்தியர்க்கு 
உரிய பெயர்களுள் இவையும் உரியவையாக விளங்குகின்றன . எனவே , 
இந்நூலின்கண் அகச்சான்றாக நூலாசிரியர் பெயர் பற்றிய குறிப் 
பேதும் கிடைக்கவில்லையாயினும் , புறச்சான்றுகள் மற்றும் ஒப்பீட்டு 


27. V. R. Madhavan ( Edi.), Siddha Medical Manuscripts in Tamil , p . 22 . 
28. அகத்தியர் இரண்டாயிரம் , ப . 204 , பா . 47 . 
29. மேற்படி , ப . 202 , பா . 9 . 


20 


குணவாகடம் 


நூல் முதலியவற்றின் வழியே இந்நூலை இயற்றியவர் அகத்தியர் 
என்பது பெறப்படுகிறது . 


அகத்தியர் 

தமிழர்தம் மரபில் , எத்துறையை நோக்கினும் அத்துறையின் முன்ன 
வராக அகத்தியரையே குறிப்பிடுதல் பெருவழக்கு . அகத்தியர் என்ற 
பெயர் ஒன்றே எனினும் , அப்பெயரைக் கொண்டு வாழ்ந்த சான்றோர் 
பலர் . சங்க காலத்திலேயே இரு அகத்தியர் இடம்பெறுகின்றனர் . 
தொடர்ந்து தேவாரத் திரட்டை அருளியவர் , புராணங்களில் சுட்டப் 
படுபவர் என்று பல அகத்தியர்கள் காணப்படுகின்றனர் . வடநாட்டிலும் 
தென்னாட்டிலுமாக ஏறக்குறைய 37 அகத்தியர்கள் பல்வேறு காலங் 
களில் வாழ்ந்ததாகக் குறிப்புகள் கிடைக்கின்றன . 30 

சித்த மருத்துவம் , யோகம் , ஞானம் , தீட்சை , ரசவாதம் , ஆரூடம் , 
பஞ்சபட்சி சாஸ்திரம் . ஆகிய துறைகளில் நூல்கள் பல இயற்றியதாகக் 
குறிப்பிடப்பெறும் அகத்தியர் பிற்காலத்தவராகக் கருதப்படுகிறார் . 
இவ்வகத்தியர் சித்தர் பரம்பரையில் வைத்துப் போற்றப்படுகிறார் . 
மு . அருணாசலம் இவரை கி.பி.பதினாறாம் நூற்றாண்டினராகவே 
கருதுகின்றார் . எனினும் , சித்தர்கள் காலம் , இடம் கடந்தவர்கள் ; 
சித்தர்தம் பாடல்கள் செவிவழியாகவே வாழ்ந்தவை ; பின்னாளிலேயே 
ஏட்டு வடிவம் பெற்றவை ; அன்றியும் சுவடிகளும் பழுதடையுந்தோறும் 
படியெடுக்கப்பட்டுப் புதுப்பிக்கப்பெற்று வருதல் பண்டை வழக்கென்ப 
தால் , நமக்குக் கிடைக்கும் சுவடி நூல்களின் காலத்தை அவை கிடைக் 
கும் காலத்தைக் கொண்டு மட்டும் முடிவு செய்தல் கூடாது . எனவே , 
அவரது காலம் கி.பி .16 - ஆம் நூற்றாண்டிற்கு முற்பட்டதோர் காலம் 
என்று பொதுவாகச் சுட்டலாம் . இவரைப் புராணக் கதைகள் வட 
நாட்டவராகக் கூறினாலும் , வாழிடத்தைப் பொதிகை மலையென்றே 
குறிப்பிடுகின்றன . அகத்தியர் தமிழரே - தமிழ் நாட்டவரே என்று 
கலைக் களஞ்சியம் 

ளஞ்சியம் சுட்டுகின்றது . 


3.1 


30. வாழ்வியற் களஞ்சியம் , பக் . 41-43 . 
31. கலைக்களஞ்சியம் , பக் . 8-9 . 


21 


பதிப்புரை 


III . நூல் 


நூற்பெயர் 

சுவடியின் முதல் ஏட்டிலேயே நூலின் பெயர் குணவாகடம் என்று 
குறிக்கப்பட்டுள்ளது . குணம் என்பது பண்பைக் குறிக்கும் ; வாகடம் 
என்பதற்கு , மருத்துவம் செய்யும் முறையைக் கூறும் நூல் என்று 
பொருள் கூறப்படுகிறது . 32 எனவே நோயின் குறிகுணங்கள் , வன்மை 
மென்மை முதலான பண்புகளைக் கூறி அவற்றைப் போக்குதற்குரிய 
மருத்துவ முறைகளை விளக்குதல் இதன் இயல்பு எனலாம் . நூலின் 
பெயர் குணவாகடம் என்பதற்கு , நூலின்கண் , 
வாகடத் தியல்பு தானே 

( 6 : 4 ) 
வாகட நூல் பேசும் 

( 67 : 3 ) 
மிகுந்தோர் பேசும் வாகடத்தை 

( 80 : 4 ) 
கூறிடும் குணபா டத்தால் 

( 5 : 3 ) 
என்றவாறு அகச்சான்றுகள் உள்ளன . 


நூல் வகை 

குணவாகடம் எனும் இப்பெயரிய நூலை ஆயுர்வேத நூலின் 
வழி வந்ததாகவே , நூற்சான்றுகள் குறிப்பிடுகின்றன . அச்சான்று 


களாவன : 


பதமுறு வேத நூலின் படியெனப் பகர்ந்தார் தாமே ( 9 : 4 ) 
அண்டர்முன் வேதம் பேசும் 

( 39 : 4 ) 
அந்தமா முனிவர் சொன்ன அவாவுறு வேதமாமே (57 : 4 ) 
அண்டர் வேதம் 

( 231 : 3 ) 
அரியதோர் ஆயுர்வேதம் 

( 432 : 4 ) 
ஆயுர் வேதம் 

( 441 : 3 ) 


இவ்வாறு ஆயுர்வேதத்து நூலின் வழியே இந்நூல் உருவானதாக 


32 . 


டி . வி . சாம்பசிவம்பிள்ளை அகராதி , தொகுதி - V , ப . 3806 . 


22 


குணவாகடம் 


நூலினுள் குறிப்புகள் காணப்படுகின்றன . இந்நூலைச் சிவபெருமான் 
உரைத்ததாகக் கூறும் செய்திகளும் நூலின்கண் உள்ளன . 
நாதனா ரருளிச் செய்தார் 

( 7 : 3 ) 
சொல்லுவா ருத்திரர் தாமே 

( 32 : 4 ) 
“ கோட்டிளமா முலைபங்க னெங்கோ னந்தக் 

கொன்றை முடி வேதியனார் கூறி னாரே ( 463 : 4 ) 
மேலும் வாகடம் என்ற சொல்லே வடமொழி ஆயுர்வேத முன்னோ 
ரான வாக்படர் என்பவரின் பெயரினின்று உருவானதே என்பர் . 33 
இவ்வாறு இந்நூல் பெயராலும் நூற்குறிப்பானும் ஆயுர்வேத வகை 
யாகவே சுட்டப்படுகிறது . ஆனால் அதே நேரம் , 

பகர்ந்தனர்முன் வருந்தமிழி னிப்படியைக் கண்டாய் ( 128 : 4 ) 
கலையால் வல்ல தமிழ்வாணர் கண்டே பெருகப் பேசுவரே 

( 16 : 4 ) 
என்ற அடிகள் இதனைத் தமிழ் நூலாகவும் , தமிழறிஞர் உரைத்த 
முறையாகவும் சுட்டுகின்றன. 
மேலும் பல பாடலடிகள் இந்நூலில் காணும் மருத்துவ முறையை , 
நேரிதின் றுரைத்தார் மேலோர் 

( 1 : 4 ) 
பேணிச் சொல்வார் பெரியோரே 

( 35 : 4 ) 
பீனிச மென்பார் பெரியோரே 

( 45 : 4 ) 
மூலமாம் வாயுவென முன்னோ ருரைத்தபடி 
சீலமாய்க் கண்டோர் தெளிந்து 

( 60 : 3 ) 
உரைக்குமா முன்னோர் மொழி 

( 67 : 4 ) 
முன்னோர் நயந்தே உரைத்த படியாமே ( 215 : 34 ) 
என்றவாறு பொதுப்பட முன்னோராகிய பெரியோர் உரைத்ததாகக் 
குறிப்பிடுகிறது . இவ்வாறு ஆயுர்வேத முறையாகவும் , தமிழர்தம் 
முறையாகவும் கூறும் இருவேறு நிலைகளையும் ஆராயுமிடத்து , 

1. தமிழர்தம் மருத்துவ முறை தொடக்க காலத்தில் தனக்கென ஒரு 
பெயரின்றி விளங்கியது . இந்நிலையில் , உடலுக்குற்ற நோயைப் போக்கி 


33. த . கோவிந்தன் ( பதி . ) , பண்டைய மருத்துவமும் பயன் தரும் மூலிகை 

களும் , ப . 52 . 


பதிப்புரை 


23 


வாழ்வளிக்கும் மருத்துவத்தை வட இந்தியாவில் வேதமாகப் போற்றி 
ஆயுள் வேதம் என்று வழங்கத் தலைப்பட்டனர் . மருத்துவத்திற்கு 
வழங்கிய இப் பெயரின் பொருத்தம் நோக்கிப் பொதுநிலையில் தமிழ் 
மருத்துவ முறையும் ஆயுள் வேதம் என்றே சுட்டப்பட்டது . இவ்வடிப் 
படையிலேயே சிலப்பதிகாரம் தமிழகத்து மருத்துவ முறையை ஆயுள் 
வேதம் என்றே குறிப்பிடுகிறது என்பதும் முன்னர்க் கூறப்பட்டது . 

2. தமிழர்தம் மருத்துவக் கலையாகிய சித்த மருத்துவம் சிவ 
பெருமானால் கூறப்பெற்றது என்பது மரபுவழிச் செய்தி . அவ்வகையில் 
இந்நூலும் சிவபெருமானால் உரைக்கப்பெற்றதாக நூற்சான்றுகள் வழி 
அறியப்படுகிறது . 


34 


3. வடமொழியில் வாக்படர் இயற்றிய அஷ்டாங்க ஹிருதய 
சம்ஹித் என்ற நூல் அவருடைய பெயரின் அடிப்படையில் வாகடம் 
எனப்பட்டதென்பர் . இப்பெயர் நாளடைவில் செல்வாக்குப் பெற்று 
ஆயுள் வேதத்தைக் குறிக்கும் பெயராக உயர்ந்தது . இச்செல்வாக்கி 
னால் தமிழ் மருத்துவ நூல்களும் வாகடம் என்று அழைக்கப்படலா 
யின . அவ்வகையிலேயே அகத்தியர் இயற்றிய மருத்துவ நூலும் 
‘ வாகடம் எனப் பெயர் பெற்றது : 

“ இன்றுள்ள தமிழ் மருத்துவ நூல்களுள் ஆதியானது தமிழ் 
வாகடமேயாகும் எனக் கருத இடமுண்டு . ஆயினும் தமிழ் 
வாகடத்தை வடமொழி வாகடத்தின் ( அஷ்டாங்க ஹிருதய 

சம்ஹித ) நேர் மொழிபெயர்ப்பு எனக் கொள்வது தவறாகும் 35 
என்பார் கூற்று தமிழர்தம் வாகட நூல் வடமொழி ஆயுர்வேதத்தினின்று 
மாறுபட்டது ; சித்த மருத்துவத்திற்கே உரியது என்பதை உறுதி செய் 


கின்றது . 


எனவே , ஆயுர்வேதம் என்ற பெயரும் ,. வாகடம் என்ற பெயரும் 
முறையே பெயர்ப் பொதுமை நோக்கியும் , தமிழகத்தில் வடமொழிச் 
செல்வாக்கினாலும் சித்த மருத்துவத்தில் இடம்பெற்றன . எனவே , 
இப்பெயர்கள் இடம்பெற்றதனால் இந்நூலை ஆயுர்வேத நூலாகக் 
கொள்ளுதல் ஏற்புடைத்தன்று . மேலும் , சிவபெருமான் இந்நூலை 


34. மேற்படி , ப . 52 . 
35. மேற்படி , ப . 53 . 


24 


குணவாகடம் 


பல , 


கின்றன . 


36 


அருளினார் என்ற செய்தியும் , தமிழர்தம் முறையாகச் சுட்டும் பாட 
லடிகளும் இக்குணவாகடம் சித்த மருத்துவ நூல் என்பதற்குச் சான்று 
பகர்கின்றன . 

மேலும் , இந்நூலுக்கு ஒப்பீட்டு நூலாகக் கிடைக்கும் அகத்தியர் 
இரண்டாயிரத்தில் , ஏறக்குறைய நூற்றைம்பது பாடல்கள் ஒருசில 
முழுதும் ஒப்புமையுடையனவாகவும் , பாடவேறுபாடுகளைப் 
பெற்றனவாகவும் உள்ளன . மேலும் , குறிப்பிட்ட சில பாடல்கள் 
இருநூல்களிலும் ஒன்றுபோலவே குறைப்பாடல்களாகக் காணப்படு 

இவ்வாறு இந்நூலோடு ஒப்புமையுடைய அவ்வகத்தியர் 
இரண்டாயிரத்தின் அவையடக்கப் பாடல் , 

“ சொல்லு மாந்தர் வினைவழித் தொல்பிணி 
புல்லும் வாறும் பொறுப்பவு மீளவுங் 
கொல்லு நோயுங் குணமு மருந்துடன் 
வல்லி கேட்க வகுத்தனர் நம்பனே . 
நம்ப ரம்மைக் குரைத்தனன் நந்திகொண் 
டிம்ப வாகட நூலை யியம்பிடக் 
கும்ப மாமுனி தான் செய்த செந்தமிழ்ச் 

செம்பொ னொன்றில் பணிபல செய்வர்போல் 37 
என்று இவ்வாகட நூலைச் சித்த மருத்துவ நூலாகவே செப்புகின்றது . 

அன்றியும் நாடித் தேர்வு முறை சித்த மருத்துவத்திற்கே உரிய 
சிறப்பான முறை . வடமொழி வாகடத்தில் இம்முறை இடம்பெற 
வில்லை என்பது குறிப்பிடத்தக்கது . மேலும் , நாடி முதலான மருத்துவ 
நுட்பங்கள் வடமொழி வாகடத்தில் இல்லாதனவாகத் தமிழ் வாகடத் 
தில் இடம்பெற்றுள்ளன என்று அகத்தியர் இரண்டாயிரத்திற்குக் 
கூறப்படும் கருத்து அதனோடு ஒப்புமையுள்ள இச்சுவடி நூலுக்கும் 
பொருந்தும் . 

இவ்வாறு அகப்புறச் சான்றுகளைக் கொண்டு , நூல் பற்றி ஆராயு 
மிடத்து இந்நூல் தமிழ் மருத்துவ முறையாகிய சித்த மருத்துவத்தின் 
பாற்பட்டதே என்பது அங்கை நெல்லி . 


36. கோப்புரை வழியதாக , குணவா . 254 . 

அகத்தியர் இரண்டாயிரம் , ப . 35 , பா . 317 . 
37. அகத்தியர் இரண்டாயிரம் , ப . 1 , பா . 4-5 . 


பதிப்புரை 


25 


அகத்தியர் இயற்றிய தமிழ் வாகடம் பெரும்பரப்பை உடைய நூல் . 
இந்நூலின் பெரும்பாலான பகுதிகள் கால வெள்ளத்தில் கரைந்தும் 
குலைந்தும் போயின . இடைக்காலத்தில் தமிழர் கலைகளை ஆரிய 
மயமாக்கும் முயற்சி காணப்பட்டது. தமிழர்தம் சித்த மருத்துவத் 
தையும் ஆயுர்வேதமாக மாற்ற முயற்சிகள் நிகழ்ந்தன . சித்த மருத்துவ 
நூல்கள் பலவற்றில் அவை வடநூல்களின் மொழிபெயர்ப்பாகத் 
குறிக்கப் பெற்றுள்ளமையும் ஆயுர்வேத நூல்களாகக் குறிக்கப் பெற் 
றுள்ளமையும் இவண் குறிப்பிடத்தக்கது . இத்தகைய சூழலில் பல 
பழந்தமிழ் மருத்துவ நூல்கள் அழிந்தும் உருமாறியும் போயின . பின் 
னாளில் இவற்றில் அழியாது எஞ்சியவற்றைத் தேடித் தொகுத்தனர் . 
அவ்வாறு தொகுத்த நிலையில் அவரவர்கட்குக் கிடைத்த பாடல்களின் 
எண்ணிக்கையைக் கொண்டு அகத்தியர் 500 , அகத்தியர் 300 , அகத்தி 
யர் 2000 , அகத்தியர் 12,000 என்றவாறு தொகுத்துப் பெயரிட்டுள்ள 
னர் .39 அவ்வகையில் இந்நூலும் அவ்வாகடத்தின் திரட்டு போன்றே 
குணவாகடம் என்ற பெயரில் தொகுக்கப்பெற்றுள்ள ஓர் தொகுப்பு 
நூலே . நாடி பற்றிய செய்திகள் முழுமையின்றி இருத்தலும் , நோய்களும் 
மருந்து முறைகளும் அங்குமிங்குமாக இடம் மாறி இருத்தலும் இக் 
கருத்தை அரண் செய்கின்றன . 


நூல் - காலம் 

அகத்தியர் இயற்றியதாகக் கூறப்பெறும் வாகடம் என்ற பெருநூல் 
எக்காலத்தில் தோன்றியது என்பது தெளிவாகத் தெரியவில்லை . இதன் 
காலத்தைக் கி.பி. 12 - ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதி அல்லது கி.பி. 
1.3 - ஆம் நூற்றாண்டின் முற்பகுதி என்று கூறுவாருளர் .40 இவ்வாகடத் 
தில் காலப்போக்கில் அழிந்தவை போக எஞ்சியவற்றைப் பின்னாளி 
லேயே திரட்டித் தொகுத்துத் தனித்தனி நூல்களாக எழுதலாயினர் . 
அவ்வகையில் இத்தகைய நூல்களில் தோற்றம் கி.பி. 15 - ஆம் நூற் 
றாண்டிற்கு மேற்பட்டதாக விளங்கும் . எனவே , குணவாகடம் எனும் 
பெயரிய இந்நூலும் ஏறக்குறைய இக்கால கட்டத்தில் தோன்றியதாகவே 
இருக்க வேண்டும் . 


38. த . கோவேந்தன் , மு . கு . நூ . , ப . 34 . 
39. மேற்படி , ப . 55 . 
40. மேற்படி , ப . 56 . 


குணவாகடம் 


26 


- 


சுவடி 


காலம் 


சுவடியில் இந்நூலைப் படியெடுத்த காலத்தை , இச்சுவடியின் 
இறுதிக் குறிப்பு 

குரோதன வருடம் மார்கழி மாதம் 5 - ந்தேதி 

ஞாயிற்றுக் கிழமை 
என்று குறிப்பிடுகிறது . இதன் மூலம் இச்சுவடி 1925 - ஆம் ஆண்டு 
திசம்பர் திங்கள் 20 - ஆம்தேதி எழுதி முடிக்கப்பெற்றது என்பது 
பெறப்படுகிறது . 


படியெடுத்தவர் 

இந்நூலைப் படியெடுத்த ஆசிரியர் , செணசாலை என்ற ஊரைச் 
சார்ந்த மங்கா கவுண்டரின் மகன் தாண்டவமூர்த்தி வாத்தியார் என்பது 
நூல் தரும் குறிப்பு . 


IV . நூல் - நடையும் நயமும் 


- 


சித்தர் பாடல்கள் பொதுவாக எளிய நடையின ; இனிமை பயப்பன . 
பண்டிதர்க்கு மட்டுமே உரிமையுடையதாக விளங்கிய தமிழ் இலக்கியத் 
தைப் பாமரர்க்கும் உரிமையாக்கும் வண்ணம் மாற்றிய பெருமை 
சித்தரைச் சாரும் . அவ்வாறே கலையுணர்வை மட்டுமே இலக்கியங்க 
ளாகப் படைத்துக் கொண்டிருந்த காலகட்டத்தில் , கணிதம் , மருத்துவம் , 
இரசாயனம் , சோதிடம் முதலான அறிவியல் துறைகளையும் நூல் 
களாக்கி வழங்கியவர்கள் இச்சித்தரேயாவர் . அவர்தம் படைப்புகள் 
அரிய கருத்துகளை எளிய நடையில் வெளிப்படுத்துவன . எனினும் 
ஆழமானவை . அவ்வத்துறையில் ஆழங்கால் . பெறுதற்கு உதவுவன . 
சித்தர் இலக்கியத்திற்குரிய இத்தன்மைகளைத் தன்னகத்தே பெற்ற 
நூலாகக் குணவாகடம் விளங்குகிறது . 


பாடுமுறை 


பழம்பெருமை வாய்ந்த நம் தமிழ் மருத்துவத்தை விளக்கும் இந்நூல் , 
ஆசிரியர் கேட்போரை முன்னிலைப்படுத்திக் கூறும் 
நடையில் - தொகுத்துநீ ரறிவ தாக ( 2 : 1 ) இடம்பட வறிந்து 
சொல்லே ( 2 : 2 ) என்றவாறு விளங்குகிறது . 


27 


பதிப்புரை 


மகடூஉ முன்னிலை 

முன்னிற்போரை விளித்துப் பாடுவதாக அமையும் நிலையில் , 
பெண்ணை முன்னிலைப்படுத்தி விளித்துக் கூறுதல் ஓர் உத்தி முறை . 
இம் மகடூஉ முன்னிலை விளிகள் நூலுள் பல இடங்களில் இடம் 
பெற்றுள்ளன . அவ்வாறு பெண்ணை விளிக்கும் நிலையில் அவளுடைய 
சாயல் , உறுப்பு நலன் , முதலியவற்றை வருணிக்கும் பாங்கில் அம்முன் 
னிலை விளிகள் அமைந்துள்ளன . அன்றியும் பெண்ணைப் பொதுப் 
பட விளிக்கும் நிலையும் காணப்படுகிறது . 


பேச்சு வழக்கு 

இந்நூற் பாடல்கள் யாவும் இலக்கண முறைமையான் அமைந்தவை . 
எனினும் சித்தர் பாடல்களுக்கே உரிய இயல்பால் , பேச்சு நடையும் , 
பேச்சு வழக்கும் ஆங்காங்கே அமைந்து விளங்குகின்றன . சான்று : 
முகமும் வாயும் சுளிக்கலுமே ( 10 : 1 ) , மூச்சு நடக்கில் முட்டாது ( 12 : 1 ) , 
தறுகா துடம்பு திமிருண்டாய் ( 18 : 1 ) , பழுத்துள்ளே சீயுங் கட்டி 
( 44 : 2 ) , ஒருத்தர் தமக்கும் நில்லாமல் ( 168 : 4 ) , முறித்துச் சும்மா 
வகைசெய்து ( 212 : 2 ) , பம்மி வரும் வாதங்கள் ( 337 : 4 ) , ஊறிக் காஞ்சு 
அஞ்சிரண்டாய் ( 339 : 1 ) , மணலை வறுத்து வெச்சென்னில் ( 381 : 1 ) , 
செறிந்த ரோமஞ் சிலுப்பேறில் ( 386 : 2) , பிள்ளைப் பிறவி நோக்காடு 
( 397 : 3 ) . 


பேச்சொலி 


நூலுள் பேச்சுவழக்குச் சொற்கள் இடம்பெற்றுள்ள நிலையில் , 
அவற்றுள் பல வழக்கிலுள்ள உச்சரிப்பு முறையிலேயே வழங்கப் 
பெற்றுள்ளன . புறங்காலும் - பிறங்காலும் . ( 8 : 2) , தொடர்ந்திடும் - 
துடந்திடும் ( 24 : 2 ) , வயிற்றை - வயித்தை ( 50 : 1 ) , சிலேத்துமம் 
சிரேட்டுமம் ( 228 : 3 ) , நாழி - நாளி ( 269 : 3 ) . 


எதுகையமைப்பு 

சித்தர் பாடல்களில் எதுகை மோனைக்காக ஆளப்பட்டுள்ள சொற் 
கள் பல இடங்களில் ஓசையை மட்டுமே பொருளாகக் கொண்ட 
வெற்றுச் சொற்களாக விளங்கும் . அத்தகைய வெற்று எதுகைச் 
சொற்கள் பல , நூலின்கண் காணப்படுகின்றன . மூச்சு - பேச்சு - 


41 


41. டாக்டர் இரா . நிர்மலாதேவி , கருவூரார் பலதிரட்டு , ப . 17 .. 


3 


28 


குணவாகடம் 


காய்ச்சல் - மாச்சே ( 10 ) ; உடம்பெலாம் – இடங்களே - முடங்கவே 
இடங்கிட 

( 17 ) ; நெஞ்சுடன் - பஞ்சுபோல் - அஞ்சவே - ஒஞ்சிடா 
( 44 ) ; வீங்கும் – தூங்கும் - வாங்கி - வேங்கி ( 64 ) ; வெண்கா - நண் 
பான் - மண்பார் - இண்போது ( 136 ) ; வாட்டம் - கோஷ்டம் - 
கோட்டம் - கூட்டி- ( 147 ); போடே - தோடே - மாடே - பாடே 
( 162 ) ; கருப்பஞ்சாறு - பெருத்தயீஞ்சு - முருத்த முத்தம் - மிருத்து 
மேலம் ( 179 ) ; கொள்ளே - வெள்ளே - கள்ளே - தள்ளாது ( 183 ) ; 
பிசின் - வசுவேப்பு - புசுமேல் - நசுவே ( 245 ) ; தாக- கோக - சாக 
மாக ( 385 ) ; 
முரண் 

சொல்லும் பொருளும் ஒன்றோடொன்று முரண்படுமாறு அமைக்கப் 
பெற்ற முரண்தொடைச் சொற்களும் நூலுள் ஆங்காங்கே இடம் 
பெற்றுள்ளன . 

சான்று : வாழாக் கன்னி , கேளாச்சத்தம் , . காணாக்கண் , மாளா 
மாளும் ( 408 ) ; பகலும் இரவும் ( 409 ) 

இதுபோன்றே அந்தம் முதலாத் தொடுக்கும் அந்தாதித் தொடையும் 
ஒரேவழி இடம்பெற்று விளங்குகின்றது . ( 104-107 ) . 
வடசொற் கலப்பு 

பொதுவாக, தமிழ் இலக்கியங்களுள் சங்க காலந்தொட்டே வட 
சொற்கள் வந்து வழங்குகின்றன : இவ்வாறு வடசொற்கள் வந்து 
பயிலும் காலை , அவை : 1. தம் இயல்பு மாறாமல் வந்து வழங்குதல் , 
2. தமிழாக்கம் பெற்று வழங்குவன என்ற இரு நிலைகளில் அமையும் . 
சான்றாக , சந்தோஷம் ( 71 : 3 ) ; பாஷாணம் ( 161 : 1) ; மாங்கிஷம் 
( 265 : 3 ) என்பன இயல்பு மாறா நிலையிலே இடம்பெற்றுள்ளன . 

இருசி ( 25 : 4 ) ; கோட்டம் ( 236 : 2 ) ; குட்டங்கள் ( 274 : 4 ) போல் 
வன தமிழுக்கேற்ப மாற்றி எழுதப்பெற்றுள்ளன . 
ஓசை நயம் 


பாடல்கள் ஓசை நயமுடன் அமைந்து செவிக்கு இன்பம் பயப்பன 
வாக உள்ளன . 


ஓரரைக்கால் குளவிந்த மெள்ளரைக் கால் கருவேல்பிசின் 
ஈரரைக்கால் மரமஞ்ச ளிருப தரைக்கா லாவரைவிதை 
தேரரைக்கால் கடுக ரைக்கால் தெளிய வரைத்துத் தேனில் 

விழுங்கிட 
நீர ரைக்கால் பாயாது நெடுமாலானே நிச்சயமே ( 449 ) 


29 


பதிப்புரை 


என்ற பாடலில் அரைக்கால் என்ற அளவைப் பெயர் சொற்பொருட் 
பின்வருநிலையணியாக முறையே ஓர் , எள் , ஈர் , இருபது , தேர் , நீர் 
முதலிய அடைகளோடு இணைந்து ஒலி நயத்தோடு விளங்குகின்றது . 
அவ்வகையில் 


1142 


இதே போன்ற ஓசைநயம் பெற்ற பாடலான , 
" ஓரொருகால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான் 
சீரொருகால் வாயோவாள் சித்தம் களிகூர 
நீரொருகால் ஓவா நெடுந்தாரை கண்பனிப்ப 
பாரொருகால் வந்தணையாள் விண்ணோரைத் 

தான்பணியாள் 
எனவரும் திருவெம்பாவைப் பாடலோடு இது ஒப்புமையுடையதாக 
விளங்குகிறது . 

ஆரே யாரே வருகின்றீ ரைய்யும் பித்த மும்கடக்கி 
நீரே நீரே யாகிலுங்கேள் நெய்யற்ற மேரோ மிகப்பருகி 
பாரீர் பாரீர் முசுட்டையிலை பரிந்து பரிந்து யாவரையின் 

தூரே தூரே கொள்கின்றால் தோற்றீர் நீரே தோற்றீரே 
என்ற பாடலில் அடுக்குத் தொடர்களும் ரகரத்தோடு கூடிய ஏகார 
இயைபுத் தொடையும் அமைந்து அழகுற ஓசை பெற்று விளங்குகின்றது . 

பாலாகா நெய்யும் பருகாகா பாவையர்தம் 
மாலாக மீனிறைச்சி ஆகாகா - ஏலப் 
பருகு மருந்தே பருகில் மடைபோல் 

வருநீர ருக்கிவிடு மைந்து 
என்ற பாடலின் கண்ணும் ஆகா என்ற சொல் மீண்டும் மீண்டும் 
பயின்று வந்து ஓசை நயத்தை வழங்குகின்றது . 

இவ்வாறு ஒலிநயம் மிக்க சொல்லாட்சியோடு , ஒலிக்குறிப்புச் 
சொல்லாட்சிகளும் நூலில் அமைந்து அழகு பயக்கின்றன . 

சான்று : நறுக்கெனும் நெருஞ்சி ( 177 : 2 ) ; ஐயோ , உடலே 
நோகுதென்று ( 410 : 3 ) ; 
அணி நலன் 


நூலுக்கு அழகு சேர்க்கும் உத்தி முறைகளுள் தலையாயது அணி 


42. திருவாசகம் , பா . 169 . 


30 


குணவாகடம் 


அணிகள் பலவகையின . அவற்றுள் உவமையணி , வேற்றுமையணி , 
பிறிதுமொழிதல் அணி , சொற்பொருட் பின் வருநிலையணி ஆகியன 
நூலுள் இடம்பெற்றுள்ளன . 
உவமையணி 


வயிற்றிடத்தே குடல்வாதம் வந்துற்ற காலை , வாயுவானது ஓடி ஓடிக் 
கலக்கும் . இதனை விள்க்குமிடத்து , 
கடலிடைத் தரங்க மென்ன கலக்கிடும் 

( 36 : 3 ) 
என்று கடலின் அலை பொருத்தமுற உவமிக்கப்பட்டுள்ளது . அவ்வாறே 
குடல்வாதத்தால் வயிற்றில் வாயு இரைச்சல் எழுப்புவதை , 

குழலிடை யோசை போலக் குமுறிடும் குடல்வா தங்கள் ( 167 : 3 ) 
என்று உவமித்துள்ளார் . 


வேற்றுமையணி 

பெண்ணை முன்னிலைப்படுத்தி விளிக்கும் நிலையில் வேற்றுமை 
யணி இடம்பெற்றுள்ளது . 

ஆளரி வேலுங் கோலும் அனங்கனங் கனையும்வீர 

வாளையும் வென்ற கண்ணாய் 
என்று பெண்ணின் கண்ணை , வேல் , கோல் , காமன் , கூற்றுவன் , வாள் 
ஆகிய ஒப்புமையுடைய பொருள்களைக் காட்டிலும் சிறப்புடையதாக 
உயர்த்திக் காட்டுவதன் வழி வேற்றுமையணி நூலுள் இடம்பெற் 
றுள்ளது . 


பிறிதுமொழிதலணி 


சிறுநீர் அடிக்கடி கழியும் நீரிழிவு நோய் நீங்கும் நிலையை நேரே 
கூறாது , 

காவிரி நீரும் வற்றிக் கடல்களும் சுவரு மன்றே ( 446 ) 
என்றவாறு பல பாடல்களில் , ஆறு கடல்களாகிய பிறபொருட்கள் மீது 
வைத்துக் குறிப்பால் விளக்குமிடத்துப் பிறிதுமொழிதலணி பயின் 
றுள்ளது . 


சொற் பொருட் பின்வரு நிலையணி 
ஒரு சொல் 

ஒரு பாடலில் பல இடங்களில் ஒரே பொருள் நிலையில் 


31 


பதிப்புரை 


பயின்று வருதலாகிய சொற்பொருட் பின்வரு நிலையணி நூலுள் சில 
பாடல்களில் பயின்றுள்ளது . 

சான்றாக : ஓரரைக்கால் குளவிந்தம் எள்ளரைக்கால் கருவேல் 
பிசின் ( 499 ) என்ற பாடலில் அரைக்கால் என்ற சொல்லும் , 

பாலாகா நெய்யும் பருகாகா 
என்ற பாடலில் ஆகா என்ற சொல்லும் , வந்த பொருளிலேயே மீண்டும் 
மீண்டும் பயின்று வந்துள்ளமையைக் காணலாம் . அவ்வாறே , 

“ மந்தமாம் பதம தாகில் வாதத்துக் கதுவா மென்க 
இந்தமாம் பதம தாகி லிழகிடு பித்தத் துக்கு 
அந்தமாம் பதம தாகில் அமைந்துள புண்ணைத் தீர்க்கும் 
இந்தநோ யெண்ணெய் வைக்க இவைபத மென்ன லாமே 

( 84 ) 
என்ற பாடலுள் பதம் என்ற சொல்லும் சொற்பொருட் பின்வருநிலை 
யணியாக இடம்பெற்றுள்ளது . 


ஆய்வு முடிபு 

தமிழில் முதல் அறிவியல் துறையாக விளங்கும் சித்த மருத்துவம் , 
காலந்தோறும் பெற்ற வளர்ச்சி நிலையை நமக்கு இன்று அறிவிக்கும் 
காரணிகளில் தலையாயன சுவடிகளே . இத்தகு சீரிய சுவடிகளுள் 
சிறப்புடைய ஒன்று குணவாடகம் . எண்வகைத் தேர்வு முறைகளால் 
நோய்நாடி , நோய் நிலையாய்ந்து , அது தணிக்கும் வாய் நாடி , வளமான 
மருந்துகளை விளங்க உரைக்கின்ற நூல் . எளிய நடையும் இனிய நயமும் 
பெற்றது . இத்தகைய அரிய சுவடிகள் பல பதிப்பிக்கப்பெற்று நூல் 
களாக மலருங்காலை , இனிவரும் தலைமுறை நோயில்லா நெறியில் 
வாழ்வாங்கு வாழும் என்பது திண்ணம் . 

V. நூற்பொருள் 
நோய் - தோற்றம் 

மனிதன் பிறந்த அன்றே நோயும் பிறந்துவிட்டது எனலாம் . அவ் 
வாறே ஆயுள் முடிவில்தான் நோயும் முடிவு பெறுகிறது . மூக்குள்ள 
வரை சளி போகாது என்பது முதுமொழி . 

நொ என்ற அடிச்சொல்லினின்றே நோய் எனும் சொல் 
தோன்றியது . நொ என்பதற்கு வலி , துன்பம் என்பது பொருள் . 


32 


குணவாகடம் 


43 


பல 


பையுளும் சிறுமையும் நோயின் பொருள் என்பது தொல்காப்பியம் . 
உடலில் தோன்றி , உடலின் சீரான இயக்கத்தைத் தடைப்படுத்தி , 
உடலை வருத்துவதே நோயாகும் . இதனையே உடன் பிறந்தே கொல் 
லும் வியாதி என்று குறிப்பிடுவர் . உடலின்கண் உள்ள வளி , அழல் , 
ஐயம் என்ற வாத பித்த சிலேத்துமங்கள் மிகுதலும் குறைதலும் ஆகிய 
மாறுபாட்டு நிலைகளே நோய்களைத் தோற்றுவிக்கின்றன என்பார் 
வள்ளுவர் . 

" மிகினும் குறையினும் நோய்செய்யும் நூலோர் 

வளிமுதலா எண்ணிய மூன்று 44 
எனும் இக்கொள்கையே நோய் தோற்றக் காரணிகளுள் அடிப்படை 
யானது . 

நோயின் தோற்றத்திற்கு மேலும் காரணங்களைச் சித்த 
மருத்துவ நூல்கள் குறிப்பிடுகின்றன . அவை , பெரும்பசி , உணவு 
மாறுபாடு , தாகம் , மிக்க சினம் , மிக்க சோம்பல் , உறக்கமின்மை , 
தட்பவெப்பச் சூழல் , வெய்யிலில் நடத்தல் , மழையில் நனைதல் , மிகுந்த 
சுமை , முறையற்ற புணர்ச்சி , மலம் , சிறுநீர் - இவற்றை அடக்குதல் 
மற்றும் வில் வித்தை , குதிரையேற்றம் முதலான பயிற்சிகள் என்ற 
தொடக்கத்தன . இவ்வுணவு - ஒழுக்க நிலைகளேயன்றி பெற்றோரும் , 
முன்வினைப் பயன்களும் , இம்மையிலேயே அறஞ் செய்யாமையும் , 
பிறர்க்கிழைத்த தீமைகளும் இக்காரணப்பட்டியலுள் அடங்குகின்றன . 

நோயின் தோற்றம் பற்றி இந்நூல் கூறுகின்ற காரணங்களாவன 
( பா . 350 ) . 

1. தன்னைத் தானே சரிவரப் பேணாமை 
2. உடலுக்கு உற்ற தண்டனைகள் 
3. உணவை வெறுத்தொதுக்கல் 
4. சரிவரக் குளிக்காதிருத்தல் 
5. வளி , அழல் , ஐயம் என்ற முக்குற்றங்களின் மாறுபாடுகள் 
6. மலம் சிறுநீர் ஆகியன தடைபடுதல் 

7. தருமத்தை இகழ்தல் 
என்பன . இவ்வாறு சித்த மருத்துவம் மனிதனின் உணவு முதலான 


43. தொல் . சொல் . நூ . 341 . 
44. திருக்குறள் , பா . 941 . 


பதிப்புரை 


33 


ஒழுக்க நிலைகளேயன்றி , அவனுடைய , உலகத்தோடு ஒழுகுந் தன்மை , 
முன்வினைப் பயன் முதலானவற்றையும் நோய் உண்டாக்கும் 
காரணிகளாகக் குறிப்பிடுகின்றது . 


45 


நோய் - நாடல் 
நோய் நாடலும் மருத்துவம் செய்தலும் மருத்துவத்தின் இரு கூறுகள் . 
பொதுவாக நோய் இன்னதென்று அறிந்த நிலையிலேயே அதற்குரிய 
மருந்தைத் தருதல் மருத்துவத்தின் இயல்பு . சித்த மருத்துவமோ , நோய் 
இன்னதென - அறிவதோடு , அந்நோயின் தோற்றத்திற்குரிய மூல 
காரணத்தையும் ஆய்ந்து மருத்துவம் செய்யும் இயல்பினது . இதனால் 
நோயை வேரொடு களையலாம் என்பது இம்மருத்துவக் கொள்கை . 

“ நோய்நாடி நோய்முதல் நாடு அதுதணிக்கும் 

வாய்நாடி வாய்ப்பச் செயல் 
என்பார் வள்ளுவர் . 
எண்வகைத் தேர்வுகள் 

சித்த மருத்துவ முறைப்படி நோய் நாடும் முறைகள் எண்வகைப் 
படும் . நூல்கள் பல , 

பல , இவ்வெட்டு என்ற எண்ணிக்கையில் ஒன்று 
படினும் , முறைகளில் மாறுபடுதலின் இம்முறைகளின் எண்ணிக்கை 
எட்டுக்கு மேலும் விரிகின்றன . அவை , நா , நிறம் , மொழி , விழி , 
தொடுவுணர்வு , மலம் , சிறுநீர் , நாடி என்பன . 

இத்தேர்வு முறைகள் சிலவற்றையும் அவற்றால் நோயைத் தேரும் 
முறைகள் சிலவற்றையும் இந்நூல் குறிப்பிடுகின்றது . இக்குணவாகடம் , 
நாடி தரும் தெளிவு , உடற்கண் தோன்றும் குறிகுணங்கள் , விழி , 
முகத்தோற்றம் ஆகியவற்றை நோய்த் தேர்வு முறைகளாகக் குறிப் 
பிட்டாலும் இவற்றை மட்டுமே கருத்தில் கொண்டு நோயைக் கணிப்பது 
குருடன் கையில் சித்திரம் இருத்தல்போல் பயனற்றதாகும் என்று 
குறிப்பிடுகிறது . ( பா .4 ) ; அவ்வாறு நாடி முதலியவற்றால் அறிந்த 
வற்றைக் குணவாகட்த்தின் துணைகொண்டு ஆய்ந்து நோயைக் கணிக் 
கும் நிலையிலேயே அது விதி முறைப்படியான ஆய்வாக விளங்கும் 
என்பதை வலியுறுத்துகின்றது . ( பா . 5 ) . 


45. டாக்டர் க . சு . உத்தமராயன் , சித்தமருத்துவாங்கச் சுருக்கம் , - 

பக் . 282-287 . 


46. திருக்குறள் , பா . 948 . 


34 


குணவாகடம் 


நாடி 

எண்வகைத் தேர்வு முறைகளில் முதலாவதாகவும் , முதன்மையான 
தாகவும் போற்றப்படுவது நாடித்தேர்வு முறை . இது சித்த மருத்துவத் 
திற்கே உரிய சிறப்பு முறையாகும் . உலக மருத்துவ முறைகளில் நாடி 
பார்த்தல் ஒரு முறையாக விளங்கினாலும் , முதன்மையாகவோ நுட்ப 
மாகவோ விளங்கவில்லை . சித்த மருத்துவத்திலோ இம்முறை உயர்வும் 
சிறப்பும் தெளிவும் , நுட்பமும் மிக்க தொன்மையான முறையாக 
மட்டுமின்றி தலைமையான முறையாகவும் விளங்குகிறது . இம்மருத்துவத் 
தில் பிற தேர்வு முறைகளால் பெற்ற முடிவுகளையும் நாடியாய்வுடன் 
ஒப்பிட்டுப் பார்த்த பின்னரே முடிவு செய்வர் . நாடியாய்வின் மூலம் 
நோயின் வகை - நிலைகளை மட்டுமின்றி அதன் தோற்றத்துக்குக் 
காரணமான முக்குற்ற மாறுபாட்டையும் , அதை ஈடுசெய்தற்குரிய 
வழிவகைகளையும் கூறமுடியும் . மேலும் நோயின் வன்மை - மென்மை , 
இறப்பு நிகழும் நேரம் ஆகியவற்றைக்கூட நாடி முறையால் அறுதி 
யிட்டுக் கூறவியலும் . 
நாடி என்பது விளக்குதற்கியலா , நுட்பமான ஒன்று . 
" நாடியென்றால் நாடியல்ல நரம்பில் தானே 
நலமாகத் துடிக்கின்ற துடிதானு மல்ல 
நாடியென்றால் எழுபத்தீ ராயிரமு மல்ல 
நாடியென்றால் வாதபித்த சிலேற்பனமு மல்ல 
நாடியென்றால் அண்டபகி ரண்ட மெல்லாம் 

நாடியுறும் பொருள் தெரிந்து நாடு வாரே 
என்ற பாடல் இதனை உணர்த்தும் . பொதுவாகக் கூறுமிடத்து , 
இவ்வண்டம் முழுதும் பரந்தும் அணுவுக்குள் அணுவாகக் கரந்தும் 
உறைகின்ற பேரறிவுப் பொருளான - இவ்வுடலுக்குள் உயிராக இயங் 
கும் ஆன்மாவின் இயக்கமே நாடி ஆகும் . உயிரின் இயக்கமாகிய 
இந்நாடி உடல் முழுதும் செயல்படுகிறது . 

நம் உடலில் உள்ள நாடிகளின் எண்ணிக்கை எழுபத்தி ரண்டா 
யிரம் என்பர் . எனினும் , இவற்றுள் குறிப்பிடத்தக்கன பத்து நாடிகளே . 
உடலில் பத்து இடங்களில் இரத்தக் குழாய்களின் இரத்த அழுத்தத்தில் 
இவை வெளிப்படுகின்றன . இப்பத்து இடங்களுள்ளும் , எளிதாகப் 


47. டாக்டர் மு . சௌரிராசன் , சரபேந்திரர் -சித்தமருத்துவச் சுடர் , ப : 47 . 


பதிப்புரை 


35 


பார்ப்பதற்கு ஏற்ற இடமாக விளங்குவது கை . உள்ளங்கையின் சற்றுக் 
கீழே மணிக்கட்டின்கண் சுட்டுவிரல் , நடுவிரல் , மோதிரவிரல் ஆகிய 
மூன்று விரல்களாலும் தொட்டும் அழுத்தியும் விட்டும் மாறிமாறிப் 
பார்க்குமிடத்து அம்மூவிரல்களின் வழியே வளி , அழல் , ஐயம் ஆகிய 
மூன்றின் நிலைகளையும் அறியலாம் . இவ்வாறு ஆராய்தற்கு ஆண் 
களுக்கு வலது கையும் , பெண்களுக்கு இடது கையும் ஏற்றது . 

" கரிமுக னடியை வாழ்த்திக் கைதனில் நாடி பார்க்கப் 
பெருவிர லங்கு லத்தில் பிடித்தடி நடுவே தொட்டால் 
ஒருவிர லோடில் வாதம் உயர்நடு விரலில் பித்தம் 

திருவிரல் மூன்றி லோடில் சேத்தும நாடி யாமே 48 
என்று நாடியாராயும் முறையே கூறப்படுகிறது . 

நாடி பற்றி இந்நூற்கண் சில செய்திகள் இடம்பெற்றுள்ளன . 
அவை : 


1. நோய் நாடும் தேர்வு முறைகளில் நாடியே முதற்கண் வைத்துக் 
கூறப்படுகிறது . ( பா . 4 , 5 ) . 

2. நமது உடலில் முக்குற்றங்களை நாடி மூலம் அறியுமிடத்து , 
அவ்வக் குற்றங்கள் இயல்பாகவே மிகுகின்ற காலத்தை அறிந்திருத்தல் 
இன்றியமையாதது . அவ்வகையில் , ஒரு நாளை , பகல் இரவு என 
இருகூறாகப் பிரித்து , ஒவ்வொரு கூறினையும் முறையே மூன்றாகப் 
பகுக்க , பப்பத்து நாழிகைகளாய் அப்பிரிவு அமையும் . அவற்றுள் 
பகற்பொழுதில் , முறையே காலையில் பத்து நாழிகை அழல் , மிக்கு 
நடக்கும் ; நண்பகல் காலமான பத்து நாழிகை ஐயம் மிக்கு நடக்கும் ; 
மாலையில் பத்து நாழிகை வளி மிக்கு நடக்கும் . அவ்வாறே இரவுப் 
பொழுதிலும் முதல் பத்து நாழிகை பித்தத்திற்குரியது ; இடைப் பத்து 
நாழிகை ஐயத்திற்குரியது ; கடைப்பத்து நாழிகை வளிக்குரியது .. 
( பா . 297 ) . 

3. வளி , அழல் , ஐய நாடிகளில் ஏற்றத் தாழ்வுகளினால் நோயின் 
குணங்களை ஆராய்ந்தவிடத்து , அம்முடிவை , நோயாளியின் குணம் , 
வயது , உடல்நலம் , வறட்சிநிலை , சுக்கிலத் தன்மை ஆகியவற்றைக் 
கருத்தில் கொண்டு ஆராய்ந்து கூறவேண்டும் ( பா . 3 ) . 


48. சண்முகவேலு , டாக்டர் . ம . , சித்தமருத்துவ நோய் நாடல் நோய் 

முதனாடல் திரட்டு , ப . 123 . 


36 


குணவாகடம் 


நா 


என 


நோயுற்றவரின் நாக்கில் தோன்றும் , நிறம் மற்றும் சுவை மாறு 
பாடுகளைக் கொண்டு நோயறியும் முறை நா வழி நோய்நாடல் முறை 
யாகும் . இத்தேர்வு நிலையில் , இயல்பாகவே நாக்கில் ஏற்படும் , நிற 
மாறுபாடுகளும் சுவை மாறுபாடுகளும் நோயறியும் காரணிகளாக 
விளங்குகின்றன . சான்றாக நாக்குக் கறுத்து காணப்படில் வளி ; சிவந்து 
காணில் அழல் ; வெண்மை படிந்து காணில் ஐயம் . அவ்வாறே , நாக்கில் 
புளிப்புத் தோன்றின் வளி ; கசந்து காணின் அழல் ; இனிப்புற்றதெனில் 
ஐயம் . இவ்வாறு இயல்பாகவன்றி மருந்து முதலியவற்றால் நாக்கில் 
நேரும் மாறுபாட்டை ஆய்ந்தறிதலும் உண்டு . 

மருந்துகளை அருந்தச்செய்து அவற்றின் வழி நாக்கில் நேரும் நிறம் 
மற்றும் சுவை மாறுபாடுகளைக் கொண்டு நோயறியும் முறை இந் 
நூற்கண் இடமபெற்றுள்ளது . அவையாவன : 

1. ஒருவர் சூனிய நோய்க்கு உட்பட்டுள்ளாரா அறிய , 
பிராய்மரத்தின் வடக்கு வேரை , வெட்டி எடுத்து , அரிசியுடன் பொரித் 
துத் தவிடாகப் பொடித்து அருந்தச் செய்ய வேண்டும் . இம்மருந்து 
இனித்ததெனில் சூனியம் உள்ளது என்று அறியலாம் . அன்றேல் 
கைப்புச் சுவையே நாக்கில் தோன்றும் . ( பா . 90 ) 

2. இராக்கிஷத்தை உரைத்து நாக்கில் தடவ நிறம் கருத்துத் 
தோன்றில் சந்தி நோய் ; அன்றேல் அந்நோயல்ல ( 314 ) . 
நீர்க்குறி 

நோயாளரின் சிறுநீரின் நிறம் ,. அளவு , நுரை , சிறுநீர் கழிக்கும் 
போது உண்டாகும் உணர்வுகள் ஆகியனவற்றோடு , சிறுநீரில் எண் 
ணெயை விட்டு அவ்வெண்ணெய் காட்டும் வடிவைக் கொண்டும் 
நோயறிவர் . இவ்வாறு சிறுநீரில் எண்ணெய் விட்டு , ஆராயும் முறை 
நெய்க்குறி என்றும் கூறப்படும் . எனினும் இவ்வாய்வு சிறுநீரையே 
அடிப்படையாகக் கொள்ளுதலின் இதனை நீர்க்குறி என்று கூறுதல் 
பிழையன்று . 

பிரமேக நோய் எனப்படும் நீரிழிவு நோய் பற்றிக் கூறுமிடத்து 
இச்சிறுநீர்க்குறி ஆய்வு முறையை இந்நூல் குறிப்பிடுகின்றது . 

சிறுநீரை ஒரு பாத்திரத்தில் இட்டு , அதில் எண்ணெய் சிறிது விட , 
அவ்வெண்ணையின் வடிவம் வட்டமாகத் தோன்றில் ஐயம் பற்றிய 
நீரிழிவாகும் ; வட்டமல்லாத வடிவமெனில் அழல் பற்றிய நீரிழிவாகும் . 
மூளை , இறைச்சி , சுக்கிலம் , நீண்ட இலை இவை போன்ற தெளி 


பதிப்புரை 


37 


வில்லா வடிவங்களைக் காட்டுமாயின் வளி சார்ந்த நீரிழிவாகும் 
( பா . 418-419 ) . 
மரணக்குறி 


மருத்துவர் நோயை ஆராயும் நிலையில் அவற்றின் வன்மை 
மென்மைகளையும் ஆராய்ந்து அறிவர் . அவற்றின் மூலம் ஒருவர்க்கு 
வந்துற்ற நோயைத் தீர்க்க இயலும் நிலையும் , தீர்க்கவியலா நிலையும் , 
மரணம் நேரிடும் நிலையும் புலப்படும் . அவ்வகையில் நோய் நாடும் 
நிலையில் அறியப்படும் மரணக்குறிகளாக இந்நூற்கண் சில கூறப் 
பட்டுள்ளன . 


1. நெஞ்சும் உடம்பும் வற்றி நரம்புகள் புடைத்துக் காணும் ; 
கண்கள் , நாக்கு , உடல் ஆகியன பஞ்சுபோல் வெளுத்திருக்கும் ; 
அண்டம் வீங்கி , மலச்சிக்கல் ஏற்படும் . இவ்வாறு நேரின் மரணம் 
நேரும் ( 32 ) . 

2. நாடி முதலான நோயறியும் முறைகளின் வழியே பெறப்படும் 
குறிகுணங்களில் நோயின் குறிகுணங்கள் மிகுந்து தோன்றும் . ஆனால் 
முக்குற்றங்கள் சற்று மாறுபடுமேயன்றி மிகுதியாகத் தம்மளவில் மிகாது . 
இவ்வாறிருப்பின் மருந்து முதலியவற்றால் நோய் தீர்க்கவியலும் . 
ஆனால் , இதற்கு மாறாக , முக்குற்றங்களும் தம் நிலையினின்று மிக்கு , 
நிலைபிறழ்ந்து குறிகள் குறைந்து கண்டால் மரணம் வருவது உறுதி ( 33 ) . 

3. இடை , துடைகள் , மார்பின் கீழ்ப்பகுதி ஆகிய இடங்களில் 
வீக்கம் உண்டாதல் ; வளி முதலா முக்குற்றங்களில் இரண்டு அடங்கி 
ஒன்று மட்டுமே காணுதல் ; நீர்போல் வயிறு கழிதல் ; கண்கள் பஞ்சடை 
தல் ஆகிய இக்குறிகள் அனைத்தும் காணின் மரணம் விளையும் ( 93 ) . 

4. மலச்சலங்கள் இறங்காமல் வற்றிப்போதல் ; கண்கள் , மூக்கு , 
செவி , நாக்கு ஆகிய உறுப்புகள் தம் செயல் குன்றுதல் எனும் இவை 
தோன்றின் மரணம் நிகழும் . 

5. பிளவை நோயின்கண் அழற்சி , துன்பம் , சுரங்கள் , நாவறட்சி 
ஆகியன உண்டாகி அத்துடன் தூக்கமும் மிகும் ; அம்மாவாசையானால் 
துன்பம் மிகும் . இவ்வாறு குறிகள் காணப்பட்டால் மரணம் நிகழும் . 
( 108 ) . 


6. மேலும் , வளி , அழல் , ஐயம் ஆகியன மந்தப்பட்டு உடலோடு 
பகைத்தவழி உடல் நாள்தோறும் அழியும் , கொடிய வெப்பு வியாதிகள் 
உண்டாகும் ( 82 ) . 


38 


குணவாகடம் 


மேலும் , வருணாவாதம் ( 9,10 ) , பித்த கொதிப்பு ( 322,323 ) , 
குதிரைவலிவாதம் ( 133 ) , நடுக்குவாத சன்னி ( 68 ) , விப்புருதி நோய் 
( 116 , 117 ) , வாதவகை நீரிழிவுநோய்கள் ( 424-427 ) , சலப்பிரமியம் 
( 266 , 267 ) , சூசி கா வாயு ( 146 ) ஆகிய நோய்களும் மரணத்தை 
விளைவிக்கும் நோய்கள் ஆம் . 


நோய்கள் 

நோய்கள் நாலாயிரத்து நானூற்று நாற்பத்தெட்டு என்பது முன்னர்க் 
கூறப்பட்டது . இந்நோய்கள் பல வகையின . ஒவ்வொரு வகையும் 
தன்னுள் பல பிரிவுகளைக் கொண்டுள்ளன . நோய்களின் குணங்களை 
விளக்கும் வகையில் சில நோய்கள் இந்நூற்கண் கூறப்பட்டுள்ளன . 

இந்நூற்கண் கூறப்பட்டுள்ள நோய்களாவன: 
வாத நோய்கள் , பித்த நோய்கள் , சிலேத்தும நோய்கள் , புறவீச்சு , 
இரத்தம் ரோகம் , தண்ணீருழலை , தலைநோய்கள் , இருமல் நோய்கள் , 
காச நோய்கள் , காமாலை , சுரம் , சன்னி நோய்கள் , சூலை நோய்கள் , 
குன்ம நோய்கள் , வயிற்று நோய்கள் , கிராணி நோய்கள் , விப்புருதி 
நோய் , பாண்டு , மூலம் , நீரிழிவு, பிரமியம் , அபத்திய தோடம் , மகளிர் 
நோய்கள் , குழந்தை நோய்கள் , கரப்பான் , புண் , பிளவை என்பன . 

வாத நோய்கள் 


வாத குணம் ( 62 ) - 


வாயுவானது உடல் , தலை , நெஞ்சு , கைகால் சந்துகள் ஆகிய 
இடங்களில் ஓடி உளைச்சலுடன் குத்தும் , கால் கைகளில் பலமிராது . 
மேனி வாடும் . நாவும் பல்லும் வறண்டுவிடும் . இவை வாதம் செய்யும் 
குணங்களாகும் . 


வாத . நோய் வகை ( 6 ) 


வாத நோய்கள் எண்பது வகையின . அவற்றுள் நாற்பது வகை 
இடுப்புக்குக் கீழும் , நாற்பது நோய்கள் இடுப்புக்கு மேலும் தோன்று 


வன . 


உள்குத்து வாதம் ( 35 ) 

வியர்வை பெருகி , உடல் விரைத்திடும் . பல் கிட்டி , உடல் வெதும் 
பும் . நாக்கு தடுமாறும் . வயிற்றில் பசி மிக்கு உணவைத் தேடும் , ஆனால் 


பதிப்புரை 


39 


உண்ணவொட்டாது . வாயு கீழ்நோக்கிப் பரியும் . மூலத்தில் குத்தும் . 
இத்தகு குறிகள் காணின் உள்குத்து வாதமாம் . 


குடல் வாதம் ( 36 , 37 ) 

வாயுவானது உடல் முழுதும்ஓடி , கால் கைச் சந்துகள் மற்றும் 
மூட்டுகளில் சென்று பின் குடலிடையே சத்தமுடன் குமுறும் . பின்னர் 
கடலில் அலை போன்று , குடலில் வாயுவானது கலக்கி நிற்கும் . குடலில் 
வலி தோன்றும் . கால்களில் உளைச்சல் உண்டாகும் . வயிற்றில் 
வலியுடன் மந்திக்கும் . குடலில் தங்கி நின்று ஆங்காங்கே ஓடிச்சென்று 
கலக்கி வேதனை செய்யும் . 


குண்டல வாயு ( 72 ) 

வயிற்றில் நின்று துடிக்கும் ; இரையும் . உணவு உட்கொண்டால் 
வயிற்றில் கல்போல உருண்டு துன்புறுத்தும் . பின்னர் அவ்வாயு சிதறி 
உடலில் பரந்து அடங்கும் 


சருவாங்கி வாதம் ( 78 ) 

உடல் கடுப்புடன் உளைவதோடு , கனத்து வேதனை செய்யும் . 
வாயுவானது உடல் முழுதும் பரந்து நின்று துன்புறுத்தும் . இதுவே 
சருவாங்கி வாதமாகும் 


புண்ணடுக்கு வாதம் ( 66 ) 

உடலை நடுங்கச் செய்யும் . தலைச்சுற்றல் உண்டாக்கும் . நாவறட்சி 
யும் , அழற்சியும் ஏற்படும் . உடம்பு கிடுகிடுவென ஆடி கீழே தள்ளும் . 


மூல வாயு ( 60 ) 


மலம் இறுகிக் கருகும் . வயிறு மந்திக்கும் . மேனி வெளுக்கும் , 
வயிற்றில் இரைச்சல் உண்டாகும் . இவை மூல வாயுவின் குறி 
குணங்கள் . 
துடிப்பு வாதம் ( 65 ) 


உடல் முழுதும் ஓடி , துடிப்புறச் செய்யும் , வாயு மேல் நோக்கும் . 
பின்னர் தானே ஓரிடத்தில் நிலைபெற்று பின் உடல்நிலையைச் 
சமப்படுத்தும் . 


40 


குணவாகடம் 


வருண வாதம் ( 9 , 10 ) 


வயிறு வீங்குதல் , மயக்கம் உண்டாதல் , வாந்தி ஏற்படுதல் , உள்மூச்சு 
வாங்குதல் , உதடு கருத்தல் , கழுத்து வலித்தல் ஆகியன கண்டால் வருண 
வாதம் ஆகும் . இவ்வருண வாதம் உண்டானால் மேல் மூச்சு மிகுந்து 
நாக்கு வறளும் . முகமும் வாயும் கோணும் ; பேச்சுத் திணறி வியர்வை 
பெருகும் . உடலில் எரிச்சல் , அழற்சி முதலியன உண்டாகும் . சுரம் 
தோன்றி , புறந்தாள் வீங்கும் . இத்தகைய மாறுபாடுகள் மரணத்தை 
விளைவிக்கும் . 


வாத கோபம் ( 24 ) 

வளியாகிய குற்றம் விரைந்து நடத்தலினால் வாயுவானது 
மேலெழும்பிப் பின் மீளும் . இவ்வாயுவே இருமலாகித் தொடர்ந்து 
சன்னி வாதத்தைத் தோற்றுவிக்கும் ; 

மாறுபடுத்துகின்ற 
கிராணி , பெரு வயிறு , உதரகோபம் முதலான நோய்கள் இல்லாத 
கோபத்தால் உண்டாகும் . 


உடலை 


விண்டலத்தறாமை வாயு ( 41 ) 

வயிற்றினிடத்தே மண்டி நின்று மூலாக்கினியை மறைக்கும் . உண 
வைக் குழப்பித் தள்ளும் . உண்டபின் புளித்தேப்பம் உண்டாகும் . 
உடனுக்குடன் மலத்தை இளக்கித் தள்ளும் . இதுவே விண்டலத்தறாமை 
வாயு ஆம் . 


பீலிகை வாயு ( 42 ) 

வாயுவானது மலத்தை இறுகச் செய்து மந்தத்தை உண்டாக்கும் . 
வயிற்றில் வலிமையாகப் புரளும் . உடல் பலத்தைக் குறைத்து ஈரல் 
முதலியவற்றை வீங்கச் செய்து மிகுதியாகத் திரளும் . உடல் வறளும் . 
உணவு 

கொள்ளவொட்டாது . எக்காளமிட்டு ஏப்பமுண்டாக்கும் . 
இதுவே பீலிகை வாயுவாம் . 


அந்தர வாயுக் குணம் ( 40 ) 

பத்தியமாக உணவு கொள்ளும்போது அது சீரணிக்காமல் கழிச்சல் 
ஏற்பட்டு , தினமும் புளித்தேப்பம் உண்டாகும் . வாயில் நீர் சுரக்கும் . 
வாந்தி உண்டாகும் . 


பதிப்புரை 


41 


பித்த நோய்கள் 
பித்த நோய்க்குணம் ( 185 ) 

உடலில் நடுக்கமேற்படும் . தலை வலிக்கும் . மேனி வெளுக்கும் . 
தூக்கம் உண்டாகும் . துன்பமுடன் கிறுகிறுப்பு ஏற்பட்டு , கண்கள் 
மஞ்சள் நிறமடையும் . கை கால்களில் திமிர்ப்பு உண்டாகி , கண்ணும் 
முகமும் வீங்கிக் காணும் . உடலில் அனல் ஏறும் . இவ்வாறாகக் காணில் 
பித்த நோய் ஆகும் . 


வறட்சிப் பித்தம் ( 235 ) 

தலை வலித்தல் , உடம்பு உலர்தல் , தாது கெடுதல் , துன்ப மிகுதி , 
மலங்கழிதல் , மனமும் கண்ணும் சோர்ந்து காணல் , மந்தம் உண்டாதல் , 
மனம் உறுதி கெட்டு , மறதியுடன் கலக்கம் ஏற்படல் , உடல் கனத்தல் 
ஆகியன காணின் வறட்சிப் பித்தமாம் . 


பித்தக் கொதிப்பு ( 21 , 322 , 323 ) 

பித்தத்தாலும் வறட்சியாலும் உடலின் மேற்புறம் வீங்கித் தோன்றும் . 
மூலத்தில் சூலை தோன்றினாற் போன்று உதிர குன்மம் தோன்றி , 
அதனால் குடல் வாதம் , வெப்பு , நடுக்கம் ஆகியன இடைவிடாது 
உண்டாகும் . பித்தத்தில் வெப்பம் கூடி , தலை அழற்சியுடன் வாந்தியும் , 
வயிறு வீக்கமும் கழிச்சலும் உண்டாகும் . அகத்தே எரித்து , சுரமும் 
ஏற்படும் . வாய் கசந்து உடலில் பித்த எரிச்சல் உண்டாகும் . நெஞ்சில் 
மிகுதியாக எரிச்சல் உண்டாகும் . கண் , நா , உடல் ஆகியன வெளுக்கும் . 
மலம் தீயும் . உயிரையும் குடிக்கும் . 


சிலேத்தும நோய்கள் ( 25 ) 

ஐயம் மிகுகின்றபோது அனைத்துமே அழிவுறும் . மாந்தம் , ஈளை , 
நடுக்கல் , குளிர் , வாந்தி , விக்கல் , மூச்சடைப்பு , காசநோய் , இளைப்பு 
முதலானவை தோன்றும் . 


அபிகா சிலேத்துமம் ( 28 ) 

இருமலும் இளைப்பும் உண்டாகி , ஈளை மிக்கு , வயிறு மந்தித்து 
உடம்பு வற்றி , உடலின் வலிமை கெடுமானால் அபிகா சிலேத்தும 
மாகும் . 


42 


குணவாகடம் 


பீனிசக் குணம் ( 45 ) 


தலை வலிக்கும் . மூக்கில் சளி விழும் . நாள் சென்றபின் சளி 
வறண்டு இறுகித் திரண்டு விழும் . உள்ளேயே உளைந்து நாற்றம் மிகும் . 
பலம் குறைந்து மூச்சடைக்கும் இதுவே பீனிசம் ஆகும் . 


பீனிசம் - கபால வறட்சி ( 46 ) 


தலை கனத்து , சளி இறுகித் திரண்டு மூக்கில் விழும் . தாகம் மிகும் . 


மூக்கு நீர்ப் பாய்ச்சல் ( 174 , 190 ) 

கழுத்து , முகம் , தாடை , ஆகிய பகுதிகளில் கரகரப்புடன் ஊர்வது 
போல் அரிப்பும் , தினவும் ஏற்படும் , தும்மும்போது மூக்கில் நீர் 
விழுந்து , தலை கனத்து வலிக்கும் . வாதம் மிக்கு எழும் . இக்குறிகள் 
கண்டால் மூக்கு நீர்ப் பாய்ச்சல் ஆகும் . 

கழுத்தின் மேற்பகுதியிலும் , முழந்தாள் , காது ஆகிய பகுதிகளிலும் 
கரகரத்து ஊர்வது போல் , தினவுண்டாகி , வலி மிகுமாயின் மூக்கு 
நீர்ப்பாய்ச்சல் ஆகும் . 
புறவீச்சு ( 47 , 48 , 242 ) 

பிடரியில் அடிக்கடி குத்தும் . உடல் விரைத்து வியர்வை மிகும் . நாத் 
தடுமாறும் . பல் கட்டும் . நெஞ்சில் கட்டு உண்டாகி உடல் வீழும் . 
பத்தியமாக உண்டாலும் உணவை விரைந்து வெளியே தள்ளும் . 
மலச்சிக்கல் உண்டாகும் . உடல் மயங்கும் . தலை கனக்கும் . உடலில் 
திமிர்ப்பேறும் . விடம் உண்டாற் போன்று ஈரல் நாளும் எரியும் . 
இதனையே புறவீச்சு எனலாம் . 
இரத்த ரோகம் ( 143 ) 

இரத்தம் அதிகமாகக் கட்டிக் கொள்ளும் . உடல் உறுதி கெடும் . 
துயரம் மிகும் . தலை கனக்கும் . இரத்தம் சிக்கி நிற்கும் . இதனை இரத்த 
ரோகம் என்பர் . 


தண்ணீர் உழலை ( 383 ) 

உழலை , எரிச்சல் , பரிதாபம் இவற்றால் உள்ளத் துணிவு நீங்கி , 
அழல் மிகும் . நாக்கு வறளும் , சுரம் தோன்றும் , உடல், தலை , கால் 
பகுதிகள் வீங்கி உளைச்சல் உண்டாக்கும் . நினைவு தப்பும் . இவை 
தண்ணீர் உழலையின் குணங்கள் ஆகும் . 


43 


பதிப்புரை 


தலை நோய்கள் 


கபால வியாதி ( 51 ) 

கழுத்திற்கு மேற்புறம் மண்டை வறட்சியடையும் . புருவங்கள் கூடு 
மிடத்தில் குத்துவலி ஏற்படும் . வேதனை மிகும் . கண்கள் வலையினால் 
மறைக்கப்பட்டாற் போன்று பார்வை தடைபடும் . தலை முழுதும் 
பரபரவென்று குத்தும் . 


கபால வலி ( 61 ) 


தலையில் வாயு ஓடி ஓடிக் குத்தும் . இக்குத்துவலி இடைவிடாது 
நிகழும் . உடல் வாடி உலரும் . குத்துவலியால் உடல் பதறும் .. 
புணர்ச்சியை விரும்பாது . சிறுநீர் கருகிக் காணும் . கபாலத்தில் கனத்து 
வலிக்கும் . 


கபாலக் குத்து ( 86 ) 


புருவம் கூடுமிடத்தில் குத்துவலி ஏற்பட்டு , உச்சியில் ஓடி , தலை 
முழுதும் வேதனை செய்யும் . 


சத்திக் கபாலம் ( 87 ) 

உலகம் விரைந்து சுழல்வது போலக் கிறுகிறுத்து மயக்கமுண்டாகும் . 
தலையில் குத்துவலி மிகும் . வாந்தி உண்டாகி மயக்கம் தோன்றும் . பின் 
வலி அடங்கும் . 

இருமல் நோய்கள் 


வறட்சியிருமல் ( 80 ) 

உடலில் வறட்சி மிக்கு , இருமல் புகைந்து வெளிப்படும் . தாதுவில் 
கிரந்தி பற்றிச் செருமல் உண்டாகும் . மூச்சு இரைக்கும் . மேனி வறட்சி , 
இளைப்பு முதலியவற்றால் இவ்விருமல் தோன்றும் . 


மருத்திட்டிருமல் ( 81 ) 


பெண்டிரிடத் மயக்கங் கொள்ளுதற் பொருட்டு வைக்கப்பெற்ற 
மருந்திட்டினால் உண்டாகும் இருமலானது புலால் நாற்றத்தோடு 
காணும் . உடலில் அழிவை ஏற்படுத்தும் . பைத்தியம் உண்டாக்கும் . 
உணவு செரியாது . ஏப்பம் பெருகும் . நச்சுக்கடி போன்று வலி மிகும் . 
ஈளையும் இருமலும் மயங்கிக் காணும் . 


கு -4 


குணவாகடம் 


காச நோய்கள் 


காச நோய் குணம் ( 43 , 171 ) 

இருமல் மிகுதியாகத் தோன்றும் . இடையிடையே சுரம் உண்டாகும் . 
தொண்டைக் கட்டு ஏற்படும் . வாந்தி வரும் . உணவை ஒதுக்கும் . உடல் 
இளைக்கும் . விண்ணில் ஆழ்வது போலத் தலை சுழற்றும் . துயரம் 
மிகும் . மேனி வெளுத்து வற்றும் . உடம்பெங்கும் திமிர் உண்டாகும் . 
கண்கள் மஞ்சளாகி முகம் வெளுக்கும் . வேலை செய்தால் மூச்சு 
வாங்கும் ; துன்பமுண்டாகும் . தாது கெட்டுப்போகும் . இவை 
நோயின் குறிகளாகும் . 


கா 


பக்க மந்தார காசம் ( 194 ) 

நீர்ப் பாய்ச்சலுடன் இருமலும் இளைப்பும் கூடி , நெஞ்சிடத்தே 
கட்டிக்கொண்டு சீறுதல் , வயிறு பெருத்துப் பொருமுதல் ஆகியன பக்க 
மந்தார காசத்தின் குணங்கள் ஆம் . 


மந்தார காசம் ( 27 ; 173 ) 

தும்மல் மிக்கு , மூக்கில் நீர் மிகும் . நெஞ்சு வலித்து ஈளை உண்டா 
கும் . கழுத்து , முகம் , காது , உடல் ஆகிய பகுதிகளில் பொருமல் 
ஏற்படுதல் , மூக்கிலும் காலிலும் ஊர்வது போன்ற அரிப்புத் தன்மை 
யும் , இருமல் மிகுதியும் உண்டாதல் ஆகியன இதன் குறிகளாம் . 


காமாலை ( 12 ) 


முகம் வீங்கி , கண் வெளுக்கும் . நடந்தால் மூச்சு வாங்கும் . இதயம் 
மிகுதியாகத் துடித்து , நாவறளும் . தாது கெட்டிருக்கும் . உணவை 
வெறுக்கும் . மேனியும் வறண்டு வெளுக்கும் . இவை காமாலை செய்யும் 
குணங்கள் ஆகும் . 


சுர நோய்கள் 


உட்சுரம் ( 258 ) 


உடல் வற்றி வெளுப்பேறும் . பித்த மயக்கும் வீக்கமும் உண்டாகும் . 
தலை வலிக்கும் . இரவு பகலில்லாமல் உடல் காயும் . ஒல்லியான 
தென்னை மரம் போன்று உடல் மெலியும் . இதுவே உட்சுரம் ஆம் . 


பதிப்புரை 


45 


வாத சுரம் ( 386-387 ) 

உடல் குளிரும் . பயம் தோன்றும் . குளிர்ச்சி மிகுந்து திடுக்கிடும் , 
மயிர்க்கால்கள் சிலிர்ப்பேறும் . தலைவலி , தொப்பூழ் கடுக்கும் . பாதங் 
கள் உளையும் . நீர் குடிக்காதிருக்கும் . வெப்பம் பல நாட்கள் தொடரும் . 
கால் , கை , கீழ்முதுகு , விலாக்கள் ஆகிய பகுதிகளில் தொட்டாலும் 
புண் போல வலிக்கும் . கண்களில் மருட்சி தோன்றும் . தூக்கம் மிகும் . 
உணவைக் கொள்ளவொட்டாது . இது வாத சுரமாகும் . 


விடாச்சுரம் ( 346 ) 

தலை , பிடரி , முதுகு , கைகால் , விலாக்கள் , நெஞ்சு ஆகிய பகுதி 
களில் புண்போல வலிக்கும் , குத்திருமல் உண்டாகும் . கழிச்சலோடு , 
நாக்கு , உடம்பு ஆகிய பகுதிகள் புண்ணாகிக் காணும் . இது விடாச்சுரம் 
ஆம் . 


விடச்சுரம் ( 367 , 368 ) 


உடலில் ஓரிடத்தில் குளிரும் . மற்றோரிடத்தில் காயும் . உணவை 
மிகுதியாக உண்ணத் தோன்றும் . ஆனால் உண்ண விடாது . காய்ச்சல் 
அதிகமாக விரைந்து உடலில் ஏறும் . உடம்பில் காய்ச்சல் ஒருசில 

டங்களில் விடம்போல் ஏறும் . கால் குளிர்ந்து காணும் . உடல் 
நடுங்கும் . 


சன்னிவாத நோய்கள் 


கபால சன்னி ( 52 ) 


நரம்பு புடைக்கும் . வலி மிகும் . தலையிலும் காலிலும் குத்துவலி 
யுண்டாகும் ; நடக்கவியலாது . அறிவை மயக்கும் . உடல் திமிர்த்து 
நிற்கும் . இவை கபால சன்னியின் குணங்களாகும் . 


குதிரைவலி வாதம் ( 133 ) 

சன்னி வாதத்துள் ஒன்று . கண்கள் தலை ஆகிய பகுதிகளில் வலி 
மிகுதல் , கை கால்கள் ஒருபக்கமாக இழுத்தல் , வாயில் நுரை தள்ளுதல் , 
அதிகமாக வலித்தல் , கண் விழிகள் மேல் நோக்கி நிற்றல் . இவை 
இந்நோயின் குறிகள் . இக்குறிகள் கண்டால் மரணம் உறுதி . 


46 


குணவாகடம் 


மகா சன்னி ( 63 , 67 ) 

உடலின் ஒருபக்கத்தில் கையும் , காலும் மதமதப்புடன் மரண 
வேதனை செய்யும் . உடல் முற்றிலுமாக மெலிந்து வெதும்பி வாடும் . 
நாத் தடுமாறும் . மயக்கத்தை உண்டாக்கி அறிவையழிக்கும் . உடலில் நீர் 
மிகுந்தாற்போல் விம்மும் . விரைப்பேறும் . இவை சன்னியில் 
காணும் குறிகள் ஆம் . 


மகா 


முகவாத சன்னி ( 49 ) 


கண் , தலை , புருவம் , காது , செவுள் ஆகிய பகுதிகளில் குத்துவலி 
ஏற்படும் . உடல் பதைக்கும் . முகம் கோணும் . 


நடுக்குவாத சன்னி ( 68 ) 


உடலில் நடுக்கத்தை ஏற்படுத்தும் . தலைச்சுற்றலை உண்டாக்கும் . 
நாக்குத் தடுமாறும் . கடுப்புடன் உளைச்சலும் நேரும் . இது நடுக்குவாத 
சன்னியாகும் . இது நாள்தோறும் தொடரும் . இந்நோய் தோன்றின் 
உயிர் மீளாது என்பர் . 


வாத சன்னி ( 347 ) 

உணவை வெறுப்பிக்கும் . உள்ளத்தில் வருத்தம் தரும் . பைத்தியம் 
போன்று பலவாறு பிதற்றச் செய்யும் . தொண்டையைச் சுழற்றும் . 
அறிவு தடுமாறும் . இவை வாத சன்னியின் குணங்களாகும் . 


சூலை நோய்கள் 


கற்சூலை ( 34 ) 

கீழ்வயிற்றுப் பகுதியில் வளையம் போலத் திரண்டு வலி ஏற்பட்டு 
வயிறு முழுதும் பரந்து பொருமும் . தொப்பூழின் கீழ்ப்பகுதியில் 
அவ்வளையத் திரட்சியால் வலி உண்டாகும் . முதுகில் வலியுடன் 
வருத்தம் மிகும் . இது வாதம் பற்றிய கற்சூலை குணமாகும் . 


குன்ம சூலை ( 75 ) 

வயிற்றின் மேற்புறத்தில் வலி மிகுந்து எரிச்சல் ஏற்படும் . வாயில் 
நீருறும் . இடைவிடாது ஏப்பம் உண்டாகும் . குளிருடன் உட்காய்ச்சல் 
தோன்றும் . இதுவே குன்மசூலை எனப்படும் . 


பதிப்புரை 


47 


சுரச் சூலை ( 74 , 230 , 231 ) 


பக்கச்சூலை தோன்றிடில் , வயிற்றில் பல வேதனைகளைச் செய்யும் . 
சுரம் தோன்றும் . உளைச்சல் உண்டாகும் . சுரத்துடன் கூடி , அடிவயிறு 
திரண்டு கனத்துப் புரட்டும் . வாயில் நீரூறும் . நெஞ்சு எரித்து வாந்தி 
உண்டாகும் . உணவை வெறுக்கும் . வயிறு புரட்டிப் பின் வெப்பம் 
தணியும் . இதுவே சுரச்சூலை ஆகும் . 
பக்கச் சூலை ( 165 , 166 ) 

குடலில் வாயு தங்கி , அதனால் குடலானது விரையில் இறங்கித் 
தொங்கும் . அதன் காரணமாக , மற்றொரு விரை மேலேறி உள் 
வாங்கும் . இதனை அண்டவாதம் பற்றிய அழற்சி என்பர் . 

ஒரு மண்டலத்திற்குள் விரையில் வீக்கம் ஏற்படும் . வலி மிகுதியால் 
சுரம் தோன்றும் . வலியிடத்தில் புண் போன்று உளைச்சல் ஏற்பட்டு 
அதனுடன் தலைவலியும் உண்டாகும் . வை பக்கச்சூலையைத் 
தொடர்ந்து தோன்றும் குணங்களாம் . 
லிங்கச் சூலை ( 369 , 398 ) 

பிரமியம் தோன்றி நெடுநாளான நிலையில் நீர்த்தடை மிக்கு 
லிங்கச்சூலை தோன்றும் . குறியில் கடுக்கும் . அதனுள்ளே புண்போலக் 
குத்தும் . குறியின் மேற்புறம் தளர்ச்சியுடன் பிறவிப் பிணிபோல 
நடுங்கும் . குறியினின்று நீரானது மலம்போலக் கெட்டியாக ஒழுகும் . 
அவ்வாறு ஒழுகும்போது வேதனை குறைவது போலத் தோன்றும் . 
பின்னர் மிகும் . குறி எழும் , விழும் , இவ்வாறு இன்னும் பல வேதனை 
கள் செய்யும் . 
வாய்சூலை ( 22 ) 

உடல் வற்றி , கடுப்பு உண்டாகும் . கைகால்கள் உளையும் ; கனத்து 
உருண்டு காணும் . நோய் மிகுந்து உடம்பு நொந்திருக்கும் . பார்வையும் 
தாதுவும் கெட்டிருக்கும் . சேய் அன்ன சிறந்த நடை நீங்கிக் கிழ நடை 
போலாகும் . இதனையே வாய்ச்சூலை என்பர் . 
அத்திச் சூலை ( 23 ) 

எலும்பில் காய்ச்சல் பற்றி , காதிரைச்சல் , மந்தம் , உடல் குளிர்தல் , 
பித்த சோகை , பாண்டுவுடன் கூடிய கபால குன்மம் ஆகியன உண்டா 
கும் . வாயிடத்தே கசப்பைத் தோற்றுவிக்கும் . இதனைப் பித்தவாதம் 
என்றும் கூறுவர் . 


48 


குணவாகடம் 


குன்ம நோய்கள் 


வாத குன்மம் ( 38 , 57 , 141 , 292 ) 

ஈரல் , நெஞ்சு , வயிறு ஆகிய உறுப்புகளில் எரிச்சல் உண்டாகும் . 
துடைச்சந்து , கால் , உந்தி ஆகிய இடங்கள் வறளும் . உடலுறுப்புகள் 
யாவும் உளைவுற்று வருந்தும் . தலை கனக்கும் . குடல் வலிக்கும் . 
மேல்வயிற்றில் தளரும். கீழ்வயிற்று கனக்கும் . வெப்பமிகும் . உடலில் 
திமிர்ப்பேறும் . வாந்தி உண்டாகும் . கண்கள் , ஆலவிடம் அருந்தினாற் 
போல் வெளுப்பேறி , துயரம் மிகும் . தலை கிறுகிறுக்கும் . 


பித்த குன்மம் ( 13 , 16 ) 

நெஞ்சு புரட்டி எரிச்சல் மிகும் . வாந்தி உண்டாகி வயிறு வலிக்கும் . 
நாட்பட்ட மலச்சிக்கல்களில் பித்தமும் கூடி நிற்கும் . உணவு உண்ண 
வியலாது . தலை கனக்கும் . ஓங்காரத்துடன் வாய் குமட்டும் . வாயில் 
நீரூறும் . நிலைகெட்டு மயங்கும்படியாகத் தலை கிறுகிறுக்கும் . உடல் 
வியர்க்கும் . 


எரிகுன்மம் ( 15 ) 

வயிற்றை எரியச் செய்யும் . குடல் புரட்டி வாயில் நீர் மிகும் . 
உயிர்ப்புச் சக்தி அழியும் . வகையில் தலை கிறுகிறுத்துக் கனத்துத் 
தோன்றும் . ஓங்காரத்துடன் குமட்டல் எழும் . ஏப்பம் மிகும் . வியர்வை 
மிகுந்து வயிறு பொருமி எரியும் . இதனை எரிகுன்ம மென்பர் . 


கபால குன்மம் ( 50 , 95 ) 

வாயுவானது வயிற்றை அழுத்தி மேல்நோக்கி எழும் . வாயில் நீர் 
சுரக்கும் . தலை கனத்து வலிக்கும் . மூச்சுத் தடுமாறும் . அயர்ச்சி 
உண்டாகும் . கால் வீங்கும் . உடலில் திமிர்ப்பு உண்டாகும் . மலைப் 
புடன் நடுக்கம் சேர்ந்து தலை கிறுகிறுக்கும் . உச்சந்தலை , கண் ஆகிய 
இடங்களில் உளைச்சலுடன் குத்துவலி உண்டாகும் . பிடரி நரம்பில் 
உளைச்சல் தோன்றும் . தூக்கமும் மிகும் . வாயுவானது உடல் முழுதும் 
ஓடிப் பின்னர் குடலில் அடங்கித் துடிக்கும் . 


சத்தி குன்மம் ( 56 , 127 , 130 ) 

பித்தத்தில் வெதுப்புத் தோன்றுமானால் சத்தி குன்மம் உண்டாகும் . 
மயக்கம் ஏற்படும் . வாந்தி உண்டாகும் . உணவு செரியாது . நெஞ்சு 


49 


பதிப்புரை 


எரியும் . உள்ளே வலியுடன் அழற்சி தோன்றி , கழிச்சல் ஏற்படும் . 
ஈரலிலும் எரிச்சலும் வலியும் காணும் : நாக்குக் கசக்கும் . பித்தம் மிகும் . 
புளித்தேப்பம் மிகும் . வயிறு பொருமும் , வாந்தியும் ஏப்பமும் மிகும் . 
பித்த வாயு அதிகரித்து வேதனை தரும் . இவை சத்தி குன்மத்தின் 
குணங்களாம் . 


வலி குன்மம் ( 14 , 59 , 92 ) 

வயிற்றை இழுத்துப்பற்றி வலி மிகும் . பசித்தாலும் உணவு கொள்ள 
வொட்டாது . உண்டாலும் , உண்ட ஆகாரத்தைக் குமட்டி வாந்தி 
செய்விக்கும் . வயிற்றில் வலியுடன் கழிச்சல் உண்டாகும் . மேனி வலித்து 
வறண்டு போகும் . தலைவலி உண்டாகும் . மயக்கம் தோன்றும் . 
மருந்திற்கு அடங்காது . மரணம் வரை உடலை விட்டு நீங்காது . 


வயிற்று நோய்கள் 
பெருவயிறு ( 79 ) 

வயிறு மந்தப்பட்டு உடல் வற்றும் . வயிறு பெருத்துப் பொருமி 
விம்மும் . உணவை வெறுத்து மலம் தடைபடும் . இதுவே உதரதோடம் 
அல்லது பெருவயிறு எனப்படும் . 


வயிற்று நீராம்பல் ( 30 , 31 ) 

மார்பின் கீழ் வயிற்றுப்பகுதியும் , தாளும் வீங்கும் . வீக்கத்தோடு 
வலியும் தோன்றும் . உடல் வற்றும் . நா வறளும் . தாகம் மிகும் . கண் 
வெளுக்கும் . மூச்சு வாங்கும் . தூக்கம் மிகும் . நினைவு கெட்டுப் 
பலவற்றையும் கேட்கும் . இக்குணங்கள் வயிற்று நீராம்பலுக்குரியன .. 


மகோதரம் ( 29 ) 

அங்கங்கள் வீங்கும் . மார்புக்கூடு வற்றும் . வயிற்றினில் வாயுவும் 
நீரும் கோத்து , இரவு நேரங்களில் வலி மிகுந்து வாந்தி உண்டாகும் . 
இவை மகோதரத்தின் குணங்களாகும் . 


வயிற்றுக்கடுப்பு ( 247 , 249 ) 

இடுப்பு கடுத்து , வயிறு உளையும் . சீதம் மிகுந்து முடுகித் துயர் 
அதிகரிக்கும் . மலம் கழிந்தவுடன் அடங்கும் . உணவு வேண்டாது . உடல் 
அறவே மெலியும் . இதனையே வயிற்றுக் கடுப்பு என்பர் . இதில் 


குணவாகடம் 


50 


சீதத்துடன் இரத்தம கூடி விழும் . வயிறு மந்திக்கும் . அபானம் மிக்குக் 
கீழ்வயிற்றில் நீர் கடுக்கும் . தலை சுழற்றும் . கண்கள் மஞ்சள் நிறமாகிக் 
காணும் . உணவு கொள்ளாது . வயிறு எரியும் . 

கிராணி நோய்கள் 


வாயுக் கிராணி ( 58 , 77 , 88 , 320 ) 

வயிறு இரைச்சலுடன் பொருமும் . வயிற்றில் புளிப்புத் தோன்றும் . 
மலம் கருகிக் கழியும் . உணவு செரியாமல் புளியேப்பம் மிகும் . இருமல் 
உண்டாகும் . நெஞ்சு எரியும் . வயிற்றில் எரிச்சல் மிக்குப் பின் 
தொப்பூழில் அடங்கும் . அபான வாயு பெருகும் . வயிற்றிடத்தே வலி 
மிகுந்து புண் தோன்றும் . உடல் வறண்டு வற்றும் . வலிமை குறையும் . 
புறந்தாளில் வீக்கம் காணும் . உணவு செல்லாது . உறக்கம் மிகுந்து கனவு 
உண்டாகும் . 
மூலக்கிராணி ( 345 ) 

கீழ்வயிற்றில் இரையும் . இடுப்புக்கடுத்து உளையும் . மலத்தில் குருதி 
விழும் . இடுப்புக்குக் கீழே பாதம் வரை மிகவும் சலித்துக் கெடும் . மலம் 
கழியும்போது வலிக்கும் . நாளும் உடம்பு வற்றி வெளுக்கும் . நா 
வறளும் . வீக்கத்துடன் துன்பம் உண்டாகும் . இதனையே மூலக்கிராணி 
என்பர் . 

விப்புருதி நோய் 
குவளை விப்புருதி ( 116 , 117 ) 

இடுப்பு , முள்ளந்தண்டு , இருவிலாப் புறங்கள் , நெஞ்சு ஆகிய 
பகுதிகளில் கொதிப்புடன் குத்தல் ஏற்படும் . நடுக்கத்துடன் குளிரச் 
செய்யும் . வெப்பும் உண்டாக்கும் . தொடர்ந்து வயிற்று நோயுடன் 
மயக்கமும் இருமலும் தோன்றும் . சீழ் உண்டாகும் . இந்நோய் தோன்றிய 
நாளில் இருமலுண்டாகி , மேனி வற்றும் . ஐயமும் பித்தமும் கூடி , 
குளிர்ச்சியும் வெப்பமும் சேர்ந்து சீழும் வற்றும் நிலை உண்டாயின் 
மரணம் விளையும் . 

பாண்டு நோய்கள் 
பித்த பாண்டு ( 11 ) 


இருமல் மிகுந்து உடல் இளைக்கும் . நெஞ்சில் இடிப்பது போன்ற 
வேதனை உண்டாகும் . நடக்கும்போதும் பேசும்போதும் மூச்சு வாங்கும் . 
வியர்க்கும் . தலை கிறுகிறுக்கும் . மேனி வெளுக்கும் . இக்குணங்கள் 
கண்டால் , பித்த பாண்டு எனலாம் . 


பதிப்புரை 


51 


விஷ பாண்டு ( 64 ) 

உடலின் ஒருபுறம் வீங்கும் ; பின் வற்றும் . மேனி வறண்டு வெளுப் 
பேறும் . தூக்கம் மிகும் . தலை கனத்திருக்கும் . துனபம் மிகுந்திருக்கும் . 
உணவு கொள்ள வொட்டாது . வாயு உடலில் மிகுந்து விஷம் போல 
வீங்கும் . 

மூல நோய்கள் 
இரத்த மூலம் ( 115 ) 

தொப்பூழில் வலித்து வேதனை மிகும் . மூலத்தில் இரத்தம் விழும் . 
மூலம் வெளியில் தள்ளும் . மேனி வற்றும் . 
உள் மூலம் ( 55 

மலச்சிக்கல் உண்டாகி வயிறு மந்திக்கும் . உடல் வறளும் . மலத்தில் 
இரத்தமும் வெளிப்படும் . வயிறு உளையும் . மல வாயிடத்தே துளைப் 
பது போல வலியுண்டாகும் . உடலின் வலிமையைக் குறைக்கும் . 

நீரிழிவு நோய்கள் 
நீரிழிவு தோன்றும் காரணங்கள் ( 406 - 408 , 400 ) 

மகளிரொடு கூடும் நாளில் மீன் இறைச்சி உண்ணுதல் , எருமைப் 
பால் , எருமை நெய் விரும்பியுண்டல் முதலிய காரணங்களினால் 
சோகை , பாண்டு , சுக்கிலப் பிரமேகங்கள் , நீரிழிவு ஆகியன உண்டா 
கும் . உலகில் மனிதராய்ப் பிறந்து பெண்ணோடு வாழ்கிறவர்களுக்குப் 
பிரமேகம் தோன்று முன் பல நோய்கள் உண்டாகி , கைகால்கள் அனல் 
போல் எரிந்து கூடும் . குடித்த நீர் வற்றும் . சிறுநீர் பெருகும் . பழைய 
பிரமியத்தால் கடுப்போடு வாதம் முடுகி எழும் . அதுவே பின் பவுத்திர 
மாகவும் , சூலையாகவும் , தோன்றும் . சதை வறட்சியுடன் நீரிழிவையும் 
உண்டாக்கும் . மேலும் தினந்தோறும் மகளிரைக் கூடுதல் , நற்பலன் 
கேளாமை , பல தோடங்கள் , சேர்தல் , குருக்கள் , தந்தை , தாய் ஆகி 
யோர்க்குக் கொடுமையிழைத்தல் , கன்னிப்பெண் கற்பிழந்து வரம்பு 
கடந்து செல்லுமாறு செய்தல் , கேளாதவற்றைக் கேட்டாற்போலக் 
கூறுதல் , காணாதவற்றைக் கண்டது போலப் பேசுதல் , முதலிய பிழை 
களைச் செய்தவர்க்கு உடலானது உள்ளீடிழந்த உளுத்த மரம் போல் 
ஆகி நீரிழிவு உண்டாகும் . 
நீரிழிவுக் குணம் ( 409 , 410 ) 

முகம் எரிச்சலுற்று உலர்ந்து போகும் . உடல் நடுநடுங்கும் . நகம் 
கீழிறங்கி அழகிழந்து போகும் . நஞ்சுண்டவர்போல் சோர்ந்து போகும் . 


குணவாகடம் 


52 


இரவு பகவெல்லாம் உறக்கத்தினால் உடல் பருத்துப் பின் மெலியும் . 
உடல் உழலும் . கொதிப்பு மிகும் . உணவு , செல்லாது . உடல் வியர்த்து 
நாறும் . வழி மூடி மூடித் திறக்கும் . கைகால் எரிச்சலுடன் நா உலரும் . 
செந்தாமரை போன்ற முகம் வெளிரும் . உடல் வலியால் நொந்து 
போகும் . கனவு மிகும் . கொதிப்பு மிகும் . 


நீரிழிவு வகை ( 416 ) 

வெப்ப நோய்கள் , மிக்க பசி , மகளிர் புணர்ச்சி இவற்றால் 
உண்டாகும் வாத , பித்த , சிலேத்தும நீரிழிவு நோய்கள் இருபது 
வகையின . இவற்றுள் வாத நீரிழிவு நான்கு வகைப்படும் . பித்த நீரிழிவு 
ஆறு வகையின . சிலேத்தும நீரிழிவு வகை பத்தாகும் . 


பித்த நீரிழிவு ( 420 ) 

உதிரங் கடுத்து , வாத பித்த சிலேத்துமத்துடன் சேர்ந்து புளிப் 
புண்டாகி உடல் நிலையழிந்து நொந்து போகும் . தலைச் சுற்றி கிறு 

கும் . மூவிதமாகப் பித்தமானது பொதுமகளின் அன்புபோலப் 
போய்ப்போய் மீளும் . 


மூவகை நீரிழிவு நோய்களின் குறிகள் ( 421 - 423 ) 


நீரிழிவு உடையோர்தம் நீர் கோமூத்திரம் , புலால் நாற்றம் , இறைச்சி 
கழுவிய நீர் ஆகிய தன்மைகளை உடையது வாத நீரிழிவு நான்கின் 
குறிகளாம் . 

நீல நிறம் ; மஞ்சள் நிறம் , நீர்த்த புளியின் நிறம் , சாம்பல் கரைத்த 
நிறம் , மாட்டிறைச்சிக் கழிவு நிறம் ஆகிய இத்தனை நிறங்களிலும் 
காணப்படுவது பித்த நீரிழிவுகளின் குறிகளாம் . 

அருவி நீர் , கருப்பஞ்சாறு , தயிர் , பால் வகைகள் , பாகு , தேன்பாகு 
முதலிய தன்மைகளைப் பெற்றது சிலேத்தும நீரிழிவுகளாம் . 


வாத நீரிழிவு நான்கன் குணம் ( 424 - 427 ) 

இப்பிரமேக முடையோரின் சிறுநீரைக் காய்ச்சினால் அப்பிரமேகம் 
நெய் நாற்றம் , ஈச்சம் , வெப்புறு காய்ச்சல் ஆகிய தன்மைகள் காணப் 
பெறும் . இந்நான்கனுள் ஒன்றான மதுமைப் பிரமேகத்தில் சிறுநீர் 
புலால் போல நாறும் ; வெம்மையாகக் காய்ச்சல் உண்டாகும் . மற் 
றோர் வகையான அசனிய பிரமேகம் . கழிவுநீர் போல நாறும் . 


53 


பதிப்புரை 


விடத்தன்மையுள்ள இந்நான்கும் உடையவர் இறப்பது திண்ணம் . 
மகளிரோ இதனைப் பொறுக்கவே மாட்டார்கள் . 

முன்வினைப் 
பாவத்தால் உண்டாகும் இந்நான்கும் பனை நுங்கு போல நீர்ப்பிடிக் 
கும் . மீள்வதரிது . மருந்தை ஏற்காது . கவலையுடன் உடல் அழியும் . 
இருமலுடன் கூற்று வரும் . இதற்கு மருந்தைத் தேடிப் பணத்தை அழிக்க 
வேண்டாம் . 
பித்த நீரிழிவு ஆறன் குணம் ( 4 28 - 433 ) 

சிறுநீர் புளித்து நாறும் . மலமும் அப்படியே நாறும் . இது மலப் 
பிரமேகமாகும் . இதற்குப் பரிகாரம் செய்யத் தீரும் . சுண்ணாம்பு 
கரைத்த நாற்றம் , சுடலைச் சாம்பல் நாற்றம் இவற்றை நீரிலே கரைத் 
தாற் போன்றநாற்றம் ஆகியன கொண்டது சாயப்பிரமேகம் . மந்திட் 
டானப் பிரமேகம் இரசம் போன்ற நாற்றத் தன்மையது . ஆம்பல் 
பிரமேகம் செவ்வள்ளிக்கொடி காய்ச்சிய நீர்போல நாறும் . சுரோணிதப் 
பிரமேகம் சுரோணிதக் காலத்தில் வழுவழுத்துப் புலால் நாற்றத்தோடு 
விழும் . நீலப்பிரமேகம் என்ற வகையும் இவ்வாறனுள் ஒன்று . 
சிலேத்தும நீரிழிவு பத்தின் குணம் ( 434 - 443 ) 

உந்தாசுரப் பிரமேகம் பச்சிலை , வெள்ளைச் சுரைநீர் , மீனின் 
நாற்றம் இவற்றைப் போன்றது . நீர் நுரையுடன் கழியும் . நானைப் 
பிரமேகம் சற்றுச் சற்றாக விழும் . ஆண் குறியில் கடுக்கும் . சீயக்காய்ப் 
பிரமேகம் , சிறுநீரைக் காய்ச்ச் வெந்த சீயக்காய் போல் நாறும் . 
வணப்பிரமேகம் பாகது கரைத்த நீர் போன்றது . மந்தரப் பிரமேகத்தில் 
நீர் வெளுத்துப் போகும் . சாயப்பிரமேகம் கட்டுண்ட சுனைநீர் , 
கரும்புச்சாறு , கூரை நீர் - ஆகியன் போன்ற தன்மைகளை உடையது . 
விடாப்பிரமேகம் சிறுநீர் , பன்னீர் , தயிர் இவற்றின் நிறம் போலக் 
காணும் . பரிகாரம் செய்யத் தீரும் . 

பெண்பிரமேகமானது நீர் மெழுகுபோல இறங்கிப் பின் சலம்போல் 
விழும் . 

உடல் உள்வாங்கும் . சுக்கிலப்பிரமேகமானது சுக்கிலநீர் 
போன்றும் , குறியின் மூக்குப் போன்றும் , மூளை போன்றும் நாறும் . 
நலியாமல் பிற்பட்டுப் போகும் . 
பிரமிய நோய்கள் ( 262 , 263 ) 

மகளிர்மீது கொண்ட மையலுக்கு உரிய மிகுதியான தண்டனையாக , 
உடலை அழிவுறச் செய்யும் வகையில் பிரமிய நோய்கள் உண்டாகும் . 
பிரமிய நோயின் வளர்ச்சியாக வாதம் , அண்டச்சூலை , பவுத்திரம் 
முதலியன உண்டாகும் . 


54 


குணவாகடம் 


பிரமியக் குணம் ( 264 , 265 ) 

நீரைக் குடிக்க ஒட்டாது . சிறுநீரைத் தடைப்படுத்தும் . கனத்திருக் 
கும்படியான தோடத்தைத் தோற்றுவிக்கும் . இந்நிலையில் புணர்ச்சியை 
விலக்க வேண்டும் . அன்றேல் தாது கெட்டு வாதப் பிரமியம் உண்டா 
தம் . உடலில் சுரந் தோன்றிக் குளிரும் . தலை கனத்து வலிக்கும் . 
உள்ளே எரிச்சலை உண்டாக்கும் . மேனி வறண்டு சதை வற்றும் . 
பிரமியம் உண்டாகும் . 


சலப்பிரமியம் ( 266 , 267 ) 


சலப்பிரமியம் மாதத்தில் ஒருநாள் கல்லடைப்பு ஏற்படும் . நினைவை 
அழித்து மறதி உண்டாக்கும் . வாதத்துடன் பவுத்திரமும் பக்கச் சூலையும் 
உண்டாகும் . நீர்க்கடுத்தல் , சிறுநீர்ப் பெருகுதல் , எரிச்சலோடு சிறுநீர் 
விழுதல் , சிறுநீரில் இரத்தமும் கலந்து விழுதல் , உடல் நாள்தோறும் 
வற்றி இறுகுதல் முதலியன உண்டாகும் . ஓரிரு நாட்களில் மரணம் 
நேரும் . 


கல்லெரிப்பு ( 399 ) 

உப்பு நிலத்தில் நீரை நாள்தோறும் இறைத்திட , உப்புத் திரண்டு 
விளைவது போல , நீர்த்தலத்தில் வெப்பம் மிகுந்து நீர் வற்றி உப்பு 
விளையும் . இதுவே நாளடைவில் கல்லாக உருப்பெறும் . இதுவே 
கல்லெரிப்பு நோயாகும் . 


அபத்திய தோடம் ( 385 ) 

தாகம் மிகும் . உடல் வறளும் . வலியுடன் நோய்கள் மிகும் . வாய் 
கசக்கும் . உணவு கைக்கும் . வாயு கோபித்து அனேக நோய்கள் 
உண்டாகும் . 


மகளிர் நோய்கள் 


கர்ப்ப நோய் ( 54 ) 

கர்ப்ப ரோகம் என்று கூறப்படுகிறது . . இந்நோயின் குறிகளாவன , 
கீழ்வயிற்றில் வாயு திரண்டு பொருமும் . புண் உண்டாகி அழுந்தும் , 
மசக்கைப் போன்ற உணர்வு ஏற்படும் . உடலை முறுக்கிப் பிழிவது 
போல் உடல் வறண்டு வருந்தும் . 


பதிப்புரை 


55 


கர்ப்ப விப்புருதி ( 73 , 318 ) 


மலமானது திரண்டு ஆட்டுப் புழுக்கைப் போல விழும் . உடல் 
வறண்டு வற்றும் . மலமும் தாதும் கெட்டியிருக்கும் . உள்மூலத்தில் 
உளைச்சலை உண்டாக்கும் . வயிறு பொருமி இரத்தம் சிக்கி வலி மிகும் . 
குருதி கழிந்தபின்தான் வலி நிற்கும் . கர்ப்பத்தை அழிக்கும் . இடையில் 
உளைச்சலை உண்டாக்கும் . சில வேளைகளில் மலம் கழியும் . 


கர்ப்ப சூலை ( 144 , 224 ) 

வஞ்சனைகள் , மருந்தீடு ஆகியவற்றாலும் , உடல் வேட்கையுற்று 
இளைப்பதாலும் , அடிக்கடி பிள்ளை பெறுவதாலும் , கர்ப்ப சூலை 
உண்டாகும் . கீழ்வயிறு கட்டியாகத் திரளும் . வயிறு முழுவதும் பிள்ளை 
புரள்வது போல உணர்ச்சி தோன்றும் . மேலும் பேறுகால வலி 
இருப்பது போன்ற உணர்வும் உண்டாகும் . 


சூசிகா வாயு ( 146 ) 

பிள்ளை பெற்ற பெண்ணுக்குச் சுரம் , தலைவலி, உழலை , 
உடல்வலி முதலியன உண்டாகும் . கழிச்சலும் பொருமலும் ஏற்பட்டு 
உள்மூச்சு வாங்கும் . விழியில் தெளிவு இராது ; சுவாச் காசம் உண்டாகி 
உயிரையே பறித்துவிடும் . 


நிதம்ப சூலை ( 254 , 255 ) 

குறி வழியெ வயிற்றினுள் வாயு சென்று நீரும் வாயுவும் கோத்து 
முளைத மதங்காய் போலச் சவ்வு முற்றி முன்வயிறு இறுகும் . மாத 
விலக்கு நாளில் குறியிலிருந்து நீர் விழும் . குறியில் வாயு அதிகரித்து 
உள்ளே அடங்கி , அதன் - காரணமாகக் குருதி கெட்டுத் தங்கி விழும் . 
இதனால் நிர் தடைபடும் . இவ்வாறு மெல்ல மெல்ல வயிறு கனத்து 
மேலேறும் . இதுவே நிதம்பச் சூலை எனப்படும் . 


இரத்த சூலை ( 53 ) 

வயிற்றிடத்தே வாயு திரண்டு , புரளும் . மாதவிலக்கின்போது குருதி 
மிகுதியாக வெளியேறும் . இடுப்பும் , துடையும் உளையும் . சிலநாள் 
குருதி திரண்டு சிக்கி நிற்கும் . கருவையும் அழியச் செய்யும் . இதுவே 
இரத்த சூலையாகும் . 


56 


குணவாகடம் 


குழந்தை நோய்கள் 


உளமாந்தம் ( 44 , 89 , 119 ) 

நெஞ்சு கனத்திருக்கும் . இருமலால் வலி மிகும் ; சுரம் தோன்றி 
மேனி பஞ்சு போலாகும் . உள்ளுக்கும் பருத்துச் சீழும் உண்டாகும் . 
கபமும் பித்தமும் கூடி 

உண்வைக்கொள்ள வொட்டாது . தலை 
வலிக்கும் . 

உடல் முழுதும் குத்தலுடன் குடைச்சல் தோன்றி உளையும் . வாய் 
பிதற்றி அச்சத்தோடு , செயலும் கெட்டுவிடும் . உறக்கமின்றியே 
படுத்திருக்கச் செய்யும் . 

இந்நோய் தோன்றிய நாளில் உடலில் காச ரோகம் தோன்றும் . 
கபமும் பித்தமும் முடுகிச் செயல்படும் . குளிர்ச்சியும் வெப்பும் கூடி , 
குணங்கள் மாறிமாறித் தோன்றி , மயக்கம் ஏற்படும் . 


போர்மாந்தம் ( 96 ) 

வயிறு பொருமலுடன் கழியும் , புரண்டு வலிக்கும் . குழந்தை பால் 
குடிக்காது . மயக்கத்துடன் அச்சமடைந்து காணும் . வாந்தி உண்டாகும் . 
கண்கள் குழிந்திருக்கும் . இவை போர்மாந்தக் குறிகளாம் . 


அக்கினி மாந்தம் ( 39 , 70 , 71 , 76 ) 

இது மந்தாக்கினி எனவும் அழைக்கப்பெறும் . உணவு உட்கொண் 
டால் உடனே வயிற்றில் பொருமல் உண்டாகும் ; வயிறு கழியும் . தாகம் 
அடிக்கடி ஏற்படும் . உடல் வற்றி மயங்கும் ; உலரும் . பசி மிகுந்து 
தோன்றும் . வயிறு வலியுடன் குத்தும் . மலம் கழிவதோடு சிலபோது 
குருதியும் சேர்ந்து விழும் . உடல் வலிமை குன்றிக் கண்ணும் முகமும் 
மாறுபட்டு வெளுத்துக் காணும் . 


கரப்பான் நோய்கள் 


வாத கரப்பான் ( 17 , 18 , 19 , 20 , 26 , 217 , 218 ) 

உடம்பு முழுவதும் வெதுப்புற்று உளைச்சலுடன் வலிக்கும் . கைகால் 
மூட்டுகள் வீங்கி அவ்விடங்கள் முடங்கி வறளும் . பின் அவ்வறட்சியே 
புண்ணாகி முற்றி வெடிக்கும் . தலைகனத்து , குரல் கம்மும் . உடம்பில் 
திமிர் உண்டாகும் . நோயுடன் வெப்பு மிகும் . கண்களில் தூக்கம் மிகும் . 
உந்திப் பகுதி கனத்து வீங்கும் . உடம்பு கிறுகிறுக்கும் . உட்கார்ந்திருந்து 


57 


பதிப்புரை 


எழுந்தால் கைகால் இற்றுப் போனாற் போன்று வலிக்கும் . புண்ணில் 
நீர் வடிந்து , தினவுடன் சொரியச் செய்யுமானால் நெடுநாள் நீடிக்கும் . 

வலி மிகுந்து கன்றிப்போய் , துன்பம் செய்கின்ற புண்கள் மீது 
ஆயுதங்கள் பாய்ந்து விடுமானால் கைகால் சந்துகள் மூட்டுகள் 
ஆகியவற்றிலும் வலி மிகுந்து காணும் . இந்நிலை வாத கரப்பானுக் 
குரியது . 


கண்டக் கரப்பான் ( 228 ) 


சுரம் தோன்றி மேனி வறளும் . உமிழ்நீர் வற்றும் . அரிப்புண்டாகும் . 
இருமினால் மூக்கில் நீர் வடியும் . பித்தம் மிக்குச் சிலேத்துமம் கூடும் . 
பதில் தினவுடன் அரிப்பேற்படும் . இதனைக் கண்டக் கரப்பான் 


எனலாம் . 


கபால கரப்பான் ( 251 ) 


காது , கண் , கழுத்துப் பகுதிகளில் தினவு உண்டாகும் . கண்களில் 
பீழை சாரும் . மூக்கில் நீர் பாயும் . வறட்சி மிக்குத் , தலையை நனைத் 
தால் மண்டைக் குத்தல் உண்டாகும் . இது கபால கரப்பான் எனப் 
படும் . 


வறட்சிக் கரப்பான் ( 199 , 204 ) 

உடலில் தினவுண்டாகி , அரிப்புத் தோன்றும் . உடல் பரபரவென் 
றிருக்கும் . உடல் முழுதும் பரந்து காணும் . சாம்பல் நிறமாய் , கரப்பான் 
சொறியில் பொருக்குக் காணும் . மேனி புலால் நாற்றம் வீசும் . கால் , 
தலை , உடம்பு ஆகியவை கனத்து , உடல் முழுதும் சிறு சிரங்குகள் 
தோன்றும் . மேனி வற்றும் . காது , நாசி , கழுத்து ஆகிய பகுதிகளிலும் 
அவ்வாறே வறண்டு சிரங்குகள் காணும் . இவை வறட்சிக் கரப்பானின் 
குணங்களாம் . 


புண் ( 216 ) 

புண் வெளுத்து , நீர் கோத்து மிகுதியாகக் குத்தி வலிக்கும் . பின்னர் 
இரணமாகி வலிமை பெறும் . இரத்தம் வடியும் நிலையிலேயே அது 
இருப்பின் எளிதில் தீராது . அதனோடு சீழ் சேர்ந்து செம்புண்ணாகிக் 
காணும் . 


58 


குணவாகடம் 


பிளவை நோய்கள் 


பக்கப் பிளவை ( 98 , 99 , 100 , 102 ) 


பெரிய பிளவைக் கட்டியானது நடு முதுகில் முள்ளெலும்பின்கண் 
பருத்துக் காணும் . இது பல 

பல கண்களை உடையதாகத் தோன்றும் . 
எரிச்சலுடன் உளைச்சலும் உண்டாகும் . மூச்சுக்குத்தும் உழலையும் 
சேர்ந்து வீக்கம் இருக்கும் . நாவறண்டு வேட்கை மிகும் . சிவபெருமா 
னின் கண் போன்று அக்கட்டி விளங்கும் . கண்கள் இருளடையும் . 
குளிர்சுரம் உண்டாகும் .. உடல் வேதனையுற்று அழற்சியடையும் . 
கழிச்சல் உண்டாகும் . இதனால் மரணமில்லை .. 


மருந்து 


மருந்து , அகமருந்து , புறமருந்து என இருவகைப்படும் . இவற்றுள் 
அகமருந்தாவது உள்ளே அருந்துதற்கு உரியது . புறமருந்து என்பது 
வெளிப்பயன்பாட்டைக் கருதியது . இவ்விருவகை மருந்துகளும் முறையே 
முப்பத்திரண்டு வகையின . அகமருந்து , புறமருந்து என இருவகை 
மருந்துகளிலும் சிற்சில இந்நூற்கண் இடம்பெற்றுள்ளன . அவற்றுள் 
அகமருந்துகளாவன : சாறு , கற்கம் , சூரணம் , மாத்திரை , குடிநீர் , 
குழம்பு , எண்ணெய் , நெய் , களி , பிட்டு , கற்பம் , பற்பம் , செந்தூரம் 
ஆகியன . புறமருந்துகளாவன , பூச்சு மருந்து , சீலை , புகை , கலிக்கம் , 
நசியம் , வேது , ஒற்றடம் , குளியல் ஆகியன . இவையேயன்றி , துணை 
மருந்துகளும் பத்திய முறைகளும் இதன்கண் கூறப்பட்டுள்ளன. 
அவற்றுள் ஒரே மருந்திற்கு வழங்கப்பெறும் பல்வேறு துணைமருந்து 
நிலைகளே துணைமருந்தாகத் தனித்துச் சுட்டப்பட்டுள்ளன . அவ்வாறே 
பொதுவான பத்திய விதிகளும் , குறிப்பிட்ட நோய்கட்குக் கூறப்படும் 
பத்திய முறைகளும் கூறப்பட்டுள்ளன. 


மருந்துவகைச் சிறப்பு 

( 291 ) மருந்து வகையுள் எண்ணெய் பூசுதல் , வேது பிடித்தல் 
ஆகியன வாதத்திற்கேற்றன. குடிநீர் பித்தத்திற்கு ஏற்ற வகையாகும் . 


நோய் நீக்கும் மருந்துச் சரக்குகள் 

( 145 ) இஞ்சி , மலவங்கம் , கடுகு , கிராம்பு , சதகுப்பை , சாதிக்காய் , 
சீதாரி , நேர்வாளம் , பெருங்காயம் , மரமஞ்சள் , மிளகு , வசுவாசி , 
வெளிச்சிப்படை முதலிய சரக்குகள் கர்ப்ப சூரை போக்குவன . 


பதிப்பு 


59 


கழற்சியிலை , கடலாஞ்சியிலை , குறிஞ்சாவிலை , தான்றியிலை , 
தென்னவோலை , பாவட்டையிலை , புங்கிலை , புளியிலை , பூனைக் 
காஞ்சொறியிலை, விராலியிலை , வேலிப்பருத்தியிலை ஆகியன வாத 
கரப்பானுக்கு ஏற்றன . 

அகமருந்து 


சாறு 


( 91 ) பெருமருந்து , பிச்சியின் வேர் ஆகியவற்றை நன்கு இடித்துச் 
சாறு பிழிந்து நெய்யில் குழைத்து அருந்த , வஞ்சனை முதலிய வருத்தம் 
செய்யும் நோய்கள் தீரும் . 

( 35 ) வயிறுளைச்சல் ஏற்பட்டால் , தேங்காயைத் துருவிச் சர்க்கரை 
யுடன் பருக வேண்டும் . இதில் தீராதபொது , தேங்காய்ப்பாலைச் 
சர்க்கரையுடன் கூட்டிப் பருக வேண்டும் . இதிலும் தீராத நிலையில் 
நெல்லிப்பழத்தின் சாற்றில் சர்க்கரை கூட்டிப் பருக வேண்டும் . 
இதனாலும் தீராதபோது , வெந்தயம் , உலர்ந்த நெல்லி இரண்டையும் 
வறுத்துப் பொடித்துக் கொண்டு தயிரில் உண்ண குணமாகும் . 
கற்கம் 


( 98 ) பொன்னாவரை , அல்லி ஆகிய மூலிகைகளை அரைத்துப் 
புன்னைக் காயளவு எடுத்து , பழைய மோரில் குடிக்க வேண்டும் . 
இதனால் பிளவையில் காணும் எரிச்சலுடன் கூடிய வலி நீங்கும் . 

( 124 ) உப்பிலாங்கொடி , விடத்தேரிலை , முசமுசுக்கை , முட்குமிழ் 
ஆகியவற்றைக் கூட்டி ( யரைத்து ) ஆவின் பாலில் குடிக்க உளமாந்தை 
போகும் . 


சந்தனாதியுண்டை 

( 147 , 148 ) சந்தனம் , முத்தக்காசு , கோட்டம் , நெல்லி , அதி 
மதுரம் , இலாமிச்சம் , வெட்டிவேர் , தக்கோலம் , ஆகியவற்றை அரைத்து 
உருண்டையாக்கி இளநீரில் உட்கொள்ள வேண்டும் . இதனைச் 
சந்தனாதியுண்டை என்பர் . 

சந்தனம் , கோட்டம் , அதிமதுரம் , சாத்திரவேதி , தக்கோலம் , 
கோரோசனை , முல்லை , முத்தக்காசு , இலாமிச்சம் , வெட்டிவேர் 
ஆகியவற்றை அரைத்து இலந்தைக் கொட்டையளவு எடுத்து இளநீரில் 
உட்கொள்ள வேண்டும் . இதுவும் சந்தனாதியுண்டை ஆம் . இவ்விரண் 
டும் சுவாச காசத்தைப் போக்குவன . தேக அழற்சி நீக்குவன . 


5 


60 


குணவாகடம் 


இருத்துவாதியுண்டை 

( 149 ) முத்தக்காசு , திப்பிலி , மிளகு , கடுகரோகணி , கொள் , 
சீரகம் , ஏலம் , வெட்டிவேர் , இலாமிச்சம் , தக்கோலம் , இலவங்கம் , 
கொத்தமல்லி , கோரோசனை , கோட்டம் ஆகியவற்றை இளநீரில் 
அரைத்து உட்கொள்ள வேண்டும் . இதனால் பரிதாப சுரம் , வெப்பம் 
முதலியன நீங்கும் . 
சுவாசகாசத்துக்கு உண்டை 

( 150 ) கொத்தமல்லி , அதிமதுரம் , ஏலம் , இலவங்கம் , கோட்டம் , 
செண்பகப்பூ , கோரோசனை , முத்தக்காசு , மிளகு , வெட்டிவேர் 
ஆகியவற்றைக் கருப்பஞ்சாறு , இளநீர் , திராட்சைப் பழச்சாறு மற்றும் 
பேரீச்சம்பழக்கியாழம் ஆகியவற்றால் தனித்தனியே அரைத்து உட் 
கொள்ள பரிதாப சுரம் , வெப்பம் , இதய நோய் ஆகியன் தீரும் . 

( 158 ) சுக்கு , மிளகு , திப்பிலி , கடுக்காய் , இந்துப்பு , கடுகரோகணி 
ஆகியவற்றை வகைக்கு ஒரு கழஞ்சு எடுத்துச் சம அளவு நேர்வாளம் 
கூட்டி எலுமிச்சம்பழச்சாறு விட்டு , அரைத்து உட்கொள்ள விரேசனம் 


ஆகும் . 


( 159 , 160 ) இந்துப்பு , கடுக்காய் , மிளகு , சுக்கு , கடுகரோகணி , 
வகைக்கு ஒரு கழஞ்சளவு கொண்டு , நேர்வாளம் ஆறு கழஞ்சு சேர்த்து 
எலுமிச்சம்பழச் சாற்றில் அரைத்து சுண்டைக்காயளவு உட்கொள்ள 
வேண்டும் . 

மருந்து அதிகமானால் அதற்குப் பரிகாரமாக வெந்நீரை உட் 
கொள்ள வேண்டும் . பால் கஞ்சி உட்கொள்ள வேண்டும் . இதனால் 
சுரமும் குளிரும் பலமின்மையும் தீரும் . 

( 195 ) சுக்கு , மிளகு , திப்பிலி , தூதுவளை , கறிமுள்ளி , சீந்தில் 
இவை வகைக்குச் சமனாகச் சாறெடுத்துக்கொண்டு முந்நாழி நீர்கூட்டி 
அரைத்துக் காய்ச்சி , நெய் , தேன் ஆகியவற்றில் உட்கொள்ள காசம் 
போம் . 


( 207 ) கீழ்க்காய் நெல்லியின் வேர் ஒரு கழஞ்சு, களாவேர் , 
கடுக்காய் இரண்டும் வகைக்கு இரு கழஞ்சு . இவற்றைப் புளித்த 
மோருடன் ஏழுநாள் , உட்கொண்டு வர , சோபை நீங்கும் . 

( 208 ) தேங்காய்ப்பாலில் அத்தியின் சிறுபிஞ்சு, குந்திருக்கம்பொடி 
ஆகியவற்றைப் பொடித்துச் சம அளவு அதில் போட்டுக் கலந்து அருந்த 
பிரமியம் நீங்கும் . 


61 


பதிப்புரை 


( 226 ) மிளகு , நேர்வாளம் , இரண்டையும் சமனாகக் கூட்டி மூன்று 
எலுமிச்சம்பழச் சாறு விட்டு , அரைத்து உருண்டை செய்து சூரைக்கா 
யளவு எலுமிச்சைச் சாற்றில் உட்கொள்ள பித்தக் கிறுகிறுப்பு நீங்கும் . 

( 316 ) பனிச்சைப் பருப்பு , துத்திவேர் இரண்டையும் எருமைத் 
தயிர் கூட்டி அரைத்து உட்கொள்ளக் கழிச்சல் , வயிற்றுவலி, வயிற்றுக் 
கடுப்பு முதலியன தீரும் . 

( 3.17 ) தூய நேர்வாளம் , இந்துப்பு , சுக்கு , மிளகு ஆகியவற்றை 
எலுமிச்சம்பழச் சாற்றில் அரைத்து உருண்டையாக்கி உட்கொள்ள 
வாயுவை நீக்கி மலசலத் தடையைப் போக்கி வயிற்று வலியைத் தீர்க்கும் . 

( 344 ) நாயுருவியின் வடக்குவேரை அரைத்து இளநீரில் உட் 
கொள்ள குருதி பெருகும் . கர்ப்ப நோய் , கிறுமி நோய் முதலியன தீரும் . 

( 381 ) மணலை வறுத்து அதில் இளநீர் ஊற்றி எலுமிச்சம்பழச் 
சாறு விட்டு, சீனி , திராட்சை , தேன் , பேரீஞ்சு , அதிமதுரம் , கோட்டம் , 
சீரகம் , மரு , செண்பகம் , சாத்திரவேதி , வெட்டிவேர் , தக்கோலம் , 
நெற்பொரி , சுக்கு , மாதுளம்பழச் சாறு ஆகியவற்றைக் கூட்டிக் கலந்து 
உட்கொள்ளப் பரிதாப சுரம் நீங்கும் . 

( 445 ) ஆவிரைத் துளிர் , கல்மதம் , கொன்றைவேர் இவற்றைப் 
புளித்த மோரில் கூட்டிக் குடிக்க நீரிழிவு நீங்கும் . 

( 449 ) தாமரை - அரைக்கால் , எள் -அரைக்கால் , கருவேல் 
பிசின் - இரு அரைக்கால் , மரமஞ்சள் - இருபதரைக்கால் , ஆவிரை 
விதை - அரைக்கால் , கடுகு - அரைக்கால் ஆகியவற்றைக் கூட்டி 
யரைத்துத் தேனில் விழுங்கிட நிரிழிவு நீங்கும் . 

( 456 ) ஆவிரை , கடலழிஞ்சில் , பொன்முசுட்டை , கொன்றை , 
அல்லி ஆகியவற்றை ( அரைத்துத் ) தேனில் அருந்த நீரிழிவு நீங்கும் . 
சூரணம் 

( 139 ) கடுக்காயைக் கருகச் சுட்டுத் தூளாக்கிக் கொள்ள வேண்டும் . 
இதனோடு இந்துப்பு , மிளகு , திப்பிலி ஆகியவற்றைப் பொடித்துச் 
சாத்திரவேதிக் கிழங்கு சேர்த்து , நீரில் கலந்து அருந்த வேண்டும் . 
இதனால் வெடிசன்னி , சிலேத்தும நோய்கள் நீங்கும் . மலம் கழியும் . 


அண்டவாதத்துக்குச் சூரணம் 

( 167 ) கழற்சிப் பருப்பு , வெள்ளுள்ளி , முரங்கைக்கொட்டை , 
சுக்கு , கொள்ளு ஆகியவற்றைப் பத்துப் பங்கெடுத்துப் பொடித்து 


62 


குணவாகடம் 


உட்கொள்ள குடல்வாத நோய்களும் , சூலை , குன்மம் ஆகியனவும் 
தீரும் 


( 175 , 176 ) எருக்கம்பால் , கிராம்பு , திரிகடுகு , இந்துப்பு , கருஞ் 
சீரகப்பொடி , வெள்ளுள்ளி ஆகியவற்றை வகைக்கு மூன்று கழஞ்சு 
எடுத்து , கையாந்தகரை , பிரமியிலை ஆகியவற்றின் சாற்றில் அரைத்து , 
உலர்த்திப் பொடித்துக்கொள்ள வேண்டும் . இதனை நாள்தோறும் 
வெருகடியளவு உட்கொள்ள பித்த பாண்டு , வெப்பு நோய் , காசம் 
ஆகியன நீங்கும் . 

( 191 ) சாரணைக் கிழங்கு , இந்துப்பு , மிளகு , சீனி ஆகியவற்றை 
நெய்யில் கூட்டி உட்கொள்ள மூக்கடைப்பு , மூக்கு நீர்ப்பாய்ச்சல் 
ஆகியன போம் . 

( 241 ) மஞ்சளைப் புடமிட்டுப் பொடியாக்கி அருந்த கற்சூரை 
அகலும் . 

( 315 ) இலவம் பிசின் , அதிவிடையம் , காசுக்கட்டி , கிராம்பு , 
சாதிக்காய் , குந்திருக்கம் , குடசப்பாலை , குரோசாணி ஓமம் , பிசின் , 
சேவுகன்வித்து ஆகியவற்றோடு , வசுவாசி சம அளவு கூட்டிச் சுக்குச் 
சுட்ட பொடியையும் சேர்த்து உண்ண கழிச்சல் நோய் தீரும் . 

( 316 ) நெல்லி , வெந்தயம் இரண்டையும் வறுத்துப் பொடித்துத் 
தயிரில் உண்ண வயிற்றுக்கடுப்பு , வெக்கை நோய் ஆகியன தீரும் . 

( 326 ) திருகுகள்ளி வேர்ப்பட்டையை ஆவின் பாலில் அவித்து 
உலர்த்தி , கால் கழஞ்சு அளவு பாக்குக் கூட்டித் தின்ன கழியும் . 
கழிச்சலை நிறுத்த , பால் சோற்றை உண்ண வேண்டும் . மேலுக்கு 
வெண்கெந்தகத்தை அரைத்துப் பூச வேண்டும் . 

( 378 ) மாத்தழை , நெற்பொரி , சர்க்கரை , திப்பிலி முதலியவற்றைக் 
கூட்டித் தேனில் உண்ண , சத்தி எனும் வாந்தி ஓடி ஒழியும் . 

( 446 ) ஆவிரை , கொன்றை , நாவல் , பாக்கு , அத்தி , மருதம்பட்டை 
ஆகியவற்றைச் சமமாகக் கூட்டித் தேனில் அருந்த நீரிழிவு நீங்கும் . 

( 448 ) தகரம் , கோட்டம் , சிறுதேக்கு , சாதிக்காய் , பொன்னா 
விரைவேர் ஆகியவற்றைச் சமமாக எடுத்துப் பொடித்து ஒரு மண்டலம் 
முறைப்படி உட்கொள்ள நீரிழிவு தீரும் . 

( 450 ) பிண்ணாக்குப்பொடி , ஆவிரைக் கொழுந்து , நெருஞ்சில் 
வேர் ஆகியவற்றை வெய்யிலில் உலர்த்தித் தேனில் கூட்டி உள்நாக்கில் 
படுமாறு நக்கிவர நீரிழிவு அகலும் . 


பதிப்புரை 


63 


( 457 ) ஓரிலைத் தாமரை , குழித்தாமரை வித்து , நல்ல பிண் 
ணாக்கு , நத்தையிறைச்சி , துவரை விதை - இவ்வைந்தையும் உலர்த்திப் 
பொடித்துத் தேனில் உட்கொள்ள நீரிழிவு நீங்கும் . 

( 454 ) எருக்கு , சூதம் இரும்பொடு கலந்த காந்தம் இவற்றைப் 
பொடித்துத் தேனில் அருந்த நீரிழிவு நிற்கும் . 

( 456 ) ஆவிரையின் பொடி - நூறு கழஞ்சு , சாதிக்காய் - ஐம்பது 
கழஞ்சு, இலந்தையின் பழம் - இருபது கழஞ்சு , சந்தனம் - பத்துக் 
கழஞ்சு , சூடன் - மூன்று கழஞ்சு , கத்தூரி - இரு கழஞ்சு, ஆகிய 
வற்றைப் பொடித்து பரம்பு ஒரு பிடி சேர்த்து , விடியற்காலையில் 
அருந்த வேண்டும் . அதன்பின்னர் மோருடன் தேற்றாங் கொட்டையைக் 
கூட்டியருந்த நீரிழிவு நீங்கும் . 

( 462 , 463 ) தென்னம்பூ , அவரையின் பஞ்சகம் , சாதிலிங்கம் , 
கெருடப்பச்சை , காந்தம் , கல்நார் , சாத்திரவேதி , கல்மதம் ,, ஆகிய 
வற்றை வகைக்கு நான்கு கழஞ்சு எடுத்து , எருமை மோரில் வேக 
வைத்து , புன்னைக்காயளவு உரைத்துக் கூட்டிய கலவையை நிழலி 
லுலர்த்திக் கொள்ள வேண்டும் . இதனை மோருடன் குடிக்க நாவறட்சி , 
சலக்கழிச்சல் , தவணம் , உடல் சோர்வு முதலியன அகலும் . 

( 464-465 ) சாதிலிங்கம் , குரோசாணி ஓமம் , காந்தம் , சாதிக்காய் , 
வசுவாசி , காசுக்கட்டி , அக்கராகாரம் - வகைக்கு நான்கு கழஞ்சு ; 
ஊமத்தன் விதை , வங்கபற்பம் , சூதபற்பம் - வகைக்கு ஒரு கழஞ்சு; 
அப்பிரகச் செந்தூரம் - இரு கழஞ்சு இவற்றை 

கழஞ்சு இவற்றை ஒக்கக் கூட்டிப் 
பொடித்து நீரில் மஞ்சாடியளவு அருந்த வேண்டும் . இதனால் பிரமேகம் 
இருபத்தொன்றும் தீரும் . 


மாத்திரை 


சத்தி குன்மத்துக்குக் குளிகை 

( 132 ) உள்ளிப் பூண்டு , இந்துப்பு , சூதம் , வெண்காரம் , சுக்கு , 
மிளகு , திப்பிலி, கற்காந்தம் , கள்ளிப்பால் , ஆகியவற்றைக் கூட்டி 
அரைத்து நொச்சியிலைச் சாற்றில் உருண்டையளவு உட்கொள்ள 
குன்மவாயு நீங்கும் . 

( 321 ) ஓமம் , கடுகு , நெல்லி , தான்றி , மிளகு , சுக்கு , திப்பிலி 
ஆகியன வகைக்கு மூன்று கழஞ்சு , கழற்சிப்பருப்பு ஒரு கழஞ்சு எடுத்து , 
கையாந்தகரைச் சாறு ஒரு நாழி விட்டு ஊறவைத்துப் பின் நேர்வாளம் 


64 


குணவாகடம் 


கூட்டி , இக்கலவையைக் கையாந்தகரைச் சாற்றால் அரைத்து உருண்டை 
களாகச் செய்து நிழலிலுலர்த்திக்கொள்ள வேண்டும் . இக்குளிகையை 
அருந்த வாயுக்கிராணி நீங்கும் . 

( 356-357 ) வெண்காரம் , இரசம் , திரிகடுகு , இந்துப்பு , கெந்தகம் 
ஆகியன வகைக்கு ஒரு கழஞ்சு , நேர்வாளம் இரு கழஞ்சு , கடுகரோகணி 
நான்கு கழஞ்சு எடுத்து இவற்றைத் தாய்ப்பால் வார்த்து நான்கு சாமம் 
அரைத்து வழித்து உலர்த்தி உருண்டைகளாக்கிக் கொள்ள வேண்டும் . 
இதனை இஞ்சிச் சாற்றில் உட்கொண்டு பத்தியம் இருந்தால் சன்னிவாத 
சுரம் நீங்கும் . 
சன்னிவாத சுரத்துக்குக் குளிகை 


( 358-359 ) புளிய மரம் ஒரு கழஞ்சு , பூசணிப்பூ , இரசம் , முசறு 
முட்டை ஆகியன வகைக்கு ஒரு கழஞ்சு , இரசம் கால் பங்கு கூட்டி 
அரைத்து வெற்றிலைச் சாற்றில் 

சாற்றில் வைத்து உலர்த்தி உளுந்தளவு 
மாத்திரைகளாக உருட்டிக்கொள்ள வேண்டும் . இதனை தாய்ப்பாலில் 
உட்கொள்ள சன்னி சுரம் போகும் . 

( 365-366 ) வெண்பாடாணம் ஒரு கழஞ்சு , துத்தம் , இரசம் இரு 
கழஞ்சு , துரிசு அரைக்கழஞ்சு ஆகியவற்றைச் சேர்த்து குழிக்கல்லில் 
போட்டு ஒருபடி வெற்றிலைச் சாற்றால் ஆட்டி வழித்து மிளகளவு 
உருண்டைகளாக உருட்டிக் கொள்ள வேண்டும் . இவ்வுருண்டையை 
உதயகாலம் முதல் உச்சிக்காலம் வரை அரைத்து , உருட்டி நிழலி 
லுலர்த்திக் கொள்ள வேண்டும் . இதனைக் குளிர் தோன்றும்போது 
இரண்டு நாழிகை முன்னதாக , இருட்டு விடிந்து வருமளவு ஒரு 
உருண்டையைப் பசும்பாலில் அருந்த வேண்டும் . 


( 373 ) கெந்தகம் , பச்சைநாபி , மிளகு , சூதம் , தூய நேர்வாளம் , 
ஆகியவற்றுடன் பூசணிப் பழமும் கூட்டி அரைத்து உளுந்தளவு உருட்டிக் 
கொண்டு இஞ்சிச் சாற்றில் உட்கொள்ள விடச்சுரம் அகலும் . 

( 447 ) காந்தம் ஒரு வீசத்துடன் மூன்று பலம் அளவு , முத்தக் காசு , 
மஞ்சிட்டி , கிட்டம் , நிமிளை, சுக்கு , மிளகு , திரிபலை ஆகியவற்றைக் 
கையாந்தகரைச் சாற்றில் அரைத்து உருண்டை செய்து பசுந்தேனில் 
அருந்த நீரிழிவு அகலும் . 

( 451 ) காரீயம் பத்து கழஞ்சு எடுத்து உருக்கி , அது கருகி வரும் 
பொழுதில் இரசம் நான்கு படி வார்த்து இறுத்துக்கொண்டு . மோரில் 
அரைத்து இருபத்தோரு உருண்டைகளாக உருட்டி , பழமோரில் குடிக்க 
நீரிழிவு போம் . 


பதிப்புரை 


65 


( 452 ) காரீயம் பத்து பலம் , இரசம் , காந்தம் , இங்குலிகம் வகைக்கு 
இரண்டு பலம் கூட்டி நீர்விட்டரைத்து உருண்டையாக்கி உட்கொள்ள 
நீரிழிவு நீங்கும் . 

( 453 ) தேற்றான் விதை , கல்மதம் , வெள்வேல் , கருவேல் , விளம் 
பிசின் ஆகியன வகைக்குப் பன்னிரண்டு பலம் , நீர்முள்ளி விதை , 
குரோன்டி , கிடைச்சான் , ஆலின் விதை வகைக்குப் பத்து பலம் , 
அரிதாரம் அரைத்தபொடி பத்து பலம் , கிட்டம் , மணிக்காந்தம் எட்டு 
கழஞ்சு எடுத்து இவற்றை ஆவிரைச் சாற்றால் அரைத்து உருண்டை 
களாக்கித் தேனில் உட்கொள்ள நீரிழிவு நீங்கும் . 


குடிநீர் 

( 128 ) நெற்பொரி, பச்சைப்பயறு , வில்வம் , முல்லை , ஏலம் , சுக்கு , 
நெல்லி ஆகியவற்றை இளநீர் கூட்டிக் காய்ச்சி வடித்து உட்கொள்ள 
வேண்டும் . இதனால் சத்தி குன்மம் , வாந்தியுடன் கூடிய சுரம் , துன்பம் 
செய்யும் கிறுகிறுப்பு , உழலை , மூச்சு வாங்கல் முதலியன தீரும் . 

( 152 ) காய்ச்சிய நிர் , முலைப்பால் , சுக்கு , சந்தனம் , கோட்டம் , 
திப்பிலி, காந்தம் ஆகியவற்றுடன் நீர் கூட்டி உட்கொள்ள புற 
வீச்சுக்குத்து நீங்கும் . 

( 177-181 ) நிலப்பனங்கிழங்கு , நீர்வள்ளிக்கிழங்கின் 
சாறு , 
நெருஞ்சில் வேர் , நாணல் , தூதுவளையின் பூ , முருங்கை வேர் , 
முத்தக்காசு , வெள்ளரிக்காய் , தண்ணீர் , சித்தாமுட்டி , கீழாநெல்லி , 
சிறுகீரை , பாலைவேர்ச்சாறு , காட்டுமல்லிகையின் பூ , பூனைக்காலி 
விதை - முதலியவற்றை வகைக்கு நான்கு பலம் எடுத்துக் கொள்ள 
வேண்டும் . இவற்றை இடித்துக்கொண்டு பால் கூட்டி தண்ணீர் 
பதக்களவு , மொந்தம் வாழைக் கிழங்கு நீர் இருநாழி , கருப்பஞ்சாறு 
நான்கு படி , இஞ்சி , முந்திரிகை, பேரீச்சம் பழம் , விலாமிச்சு , 
வெட்டிவேர் , தாமரை , முல்லை , முத்தக்காசு , நன்னாரி , சீதேவி 
செங்கழுநீர் , ஏலம் , இலவங்கம் , அதிமதுரம் , கோட்டம் , கற்கடகசிங்கி, 
இந்துப்பு , ஓமம் , சுக்கு , திப்பிலி , கருஞ்சீரகம் , கிராம்பு , சாதிக்காய் , 
வசுவாசி , சாத்திரவேதிக் கிழங்கு , திரிகடுகு , நெல்லி , காந்தள் , 
செண்பகப்பூ , தக்கோலம் , சடாமாஞ்சிலிலை , மஞ்சிட்டி , பச்சிலை, 
கச்சோலம் ஆகியன வகைக்கு இருகழஞ்சு எடுத்துக்கொண்டு ஆவின் 
பால் விட்டு ஆட்டி அரைத்துக் கலக்கி வடித்துக்கொள்ள வேண்டும் . 
இதை மேலுக்குப் பூசி , உள்ளுக்கும் கொள்ள பித்தம் மிகுந்த காமாலை , 
பாண்டு முதலியன தீரும் . . 


66 


குணவாகடம் 


( 203 ) வெங்காயம் – ஆறு பலம் ; திரிகடுகு - ஒரு பலம் , இந்துப்பு 
ஒரு பலம் , கொடுவேல் , நிலவாகை , மண்புழு , வரிக்கற்றாழை ஆகிய 
வற்றைக் கூட்டிக் குடிநீரிட்டு நெய் கூட்டி அருந்த வேண்டும் . தீர்க்கும் 
நோய் கூறப்படவில்லை . 

( 225 ) இளநீரில் சிறுபயறு , சீரகம் , பசுப்பால் , நெற்பொரி 
ஆகியவற்றைக் கூட்டிக் காய்ச்சி உட்கொள்ள பித்தக் கிறுகிறுப்பும் 
நடுக்கமும் நீங்கும் . 

( 232 ) பங்கம்பாளை , சுக்கு , முத்தக்காசு , பூனைக்காஞ்சொறி வேர் 
ஆகியவற்றைக் காய்ச்சிப் பருகச் சுர சூரை தீரும் . 

( 238 ) வில்வம் , ஆயில் , சித்திரமூலம் , கடுக்காய் , சுக்கு , திப்பிலி , 
நன்மஞ்சள் ஆகியவற்றைப் பலமுள்ளவர்க்கு வகைக்கு ஒரு கழஞ் 
சளவும் , பலம் குறைந்தவர்க்கு வகைக்கு அரைக்கழஞ்சளவும் கூட்டிக் 
கியாழமிட்டுக் கொடுக்க வேண்டும் . 

( 259 ) ஆவின் பால் , சீனி , சாத்திரவேதி , நாபி ஆகியவற்றைக் 
கலந்து நாற்பது நாட்கள் குடிக்க உட்சுரம் நீங்கும் . 

( 293 ) இளநீர், இஞ்சிச்சாறு , உள்ளி, திரிகடுகு , இந்துப்பு 
இவற்றை அளவாகக் கூட்டி அரைத்துக் காய்ச்சி இரண்டொன்றாய்க் 
குறுக்கி ஏழு நாட்கள் கொள்ள வாதகுன்மம் நீங்கும் . 

( 351 ) கடுக்காய் , நெல்லிக்காய் , தான்றிக்காய் , தாமரைத் தண்டு , 
தேவதாரம் , முத்தக்காசு , இலாமிச்சு, சந்தனம் , கடுகுரோகணி , பேய்ப் 
புடோல் தண்டு , துவரம்பருப்பு , வேப்பலகு , பங்கம்பாளை வேர் , 
வெட்பாலரிசி , கள்ளுச்சேறு ஆகியவற்றைக் கொண்டு நறுக்கி இருநாழி 
நீர் ஊற்றி உழக்காகச் சுருக்கி , அருந்த உழலை , கழிச்சல் , தாபம் 
ஆகியன நீங்கும் . 

(( 353 ) பாலைவேர் , சந்தனம் , மிளகு , சுக்கு , கொத்தமல்லி , 
நெல்லி , வேப்பலகு ஆகியன வகைக்கு ஒரு கழஞ்சு , இருநாழி நீர் விட்டு 
நன்கு காய்ச்சி , ஒரு கழஞ்சளவு சர்க்கரை , தனியா , நெய் , தேன் 
ஆகியன கூட்டி உட்கொள்ள வேண்டும் . இதனால் சன்னி வாதம் 
நீங்கும் . 


( 354 ) ஆடாதோடை வேரும் இலையும் பன்னிரு கழஞ்சு , பூசணித் 
தண்டு பன்னிரு கழஞ்சு, பதினாறு நாழி நீர் காய்ச்சி ஒரு பங்காகக் 
குறுக்கி , மிளகுப்பொடி கூட்டி , கழஞ்சளவு கொள்ள வேண்டும் . 


பதிப்புரை 


67 


( 355 ) நன்னாரி , கடுக்காய் , நெல்லிக்காய் , தான்றிக்காய் , தேவ 
தாரம் , சந்தனம் , பேய்ப்புடோல் தண்டு , சுக்கு , பேரீஞ்சு, வெட்டிவேர் 
ஆகியவற்றை வகைக்கு ஒரு கழஞ்சு கொண்டு சமனாக இருநாழி நீர் 
கூட்டி உழக்காகக் காய்ச்சி உட்கொள்ள வேண்டும் . 

( 360 ) கருவேலிலை மூன்று பிடி , கற்றாழை மடல் சருகு மூன்று 
பிடி , களிப்பாக்கு ஏழு கழஞ்சு , சுக்குத் தண்ணீர் , கடுக்காய் ஆகிய 
வற்றை நறுக்கி இருநாழி உரியை உழக்களவாக்கிக் காய்ச்சிக் கொள்ள 
வேண்டும் . 

( 361-363 ) துளசி , கஞ்சாங்கோரை , பேராமட்டி , பேய்ப்புடோல் , 
சாரணைவேர் , முருங்கையிலைக் காம்பு , பெருமருந்து ஆகியன வகைக்கு 
இருபடி ; கடுக்காய் பத்து கழஞ்சு , களிப்பாக்கு பத்து கழஞ்சு, இந்துப்பு 
ஒரு பாக்களவு , மிளகு , சீரகம் ஆகியன இரு எலுமிச்சங்காயளவு 
எடுத்துக்கொள்ள வேண்டும் . இவற்றுள் மிளகையும் சீரகத்தையும் 
பொட்டணமாகக் கட்டி , மற்றவற்றை நறுக்கி அறுபடி நீர் கூட்டி 
கழஞ்சும் நாழியும் உரியும் கூடிய அளவாகக் காய்ச்சி வடித்து மூன்று 
நாட்கள் உட்கொள்ள வேண்டும் . 

( 364 ) பொன்னாங்காணி , பேய்ப்புடோல் , முத்தக்காசு , பற்பட 
கம் , சீந்தில் ஆகியவற்றை வகைக்கு ஒரு படியளவு கொண்டு , சுக்கு 
கால்படியளவு நறுக்கிக் கருக்கிக்கொண்டு நாழி நீர் விட்டு உரியளவாகக் 
காய்ச்சி இருகழஞ்சு தேன் கூட்டி அருந்த வேண்டும் . 

( 369 ) சுக்கு , கடுக்காய் , நிலவேம்பு, வேப்பந்தோல் , சீந்தில் , 
பேய்ப்புடலங்கொடி ஆகியன வகைக்கு இரு கழஞ்சு எடுத்து இருநாழி 
யுழக்களவு நீர் கூட்டிக் காய்ச்சிக் குடிக்க விடச்சுரம் நீங்கும் . 

( 370 ) ஆடாதோடையிலை , சீந்தில் , வேம்பு , பேய்ப்புடோல் , 
வேப்பலகு , வெட்பாலரிசி ஆகியன வகைக்கு இரு கழஞ்சளவு எடுத்து , 
இடித்து இருபடி நீர் காய்ச்சி உழக்களவாக்கிக் கொள்ள வேண்டும் . 
இதில் கழஞ்சளவு குடிநீர் ( குழம்பு ) உட்கொள்ள வேண்டும் . 

( 374 ) நெற்பொரியை வறுத்து , பயறு , பற்படாகம் , பூசணிப்பூ, 
கூவிளைசேர் முதலியனவற்றை வகைக்கு இரு கழஞ்சு எடுத்துத் தட்டி , 
இளநிரில் காய்ச்சிக் கொடுக்க சத்தி சுரத்திற்கு நன்று . மேலும் வெப்பம் 
மிகுந்தால் , அதிமதுரத்தை ஒக்கக் கூட்டிக் கொள்ள வேண்டும் . 

( 375 ) நெற்பொரி , ஆவின்பால் , வில்வ வேர் , சீரகம் , ஏலம் , 
சுக்கு , நெல்லி , இளநீர் காய்ச்சி இரண்டொன்றாக்கி , முற்றிய பின் , 
எடுத்து ஊற்றிக்கொள்ள சத்தி சுரம் , நீர்வேட்கை முதலியன தீரும் . 


68 


குணவாகடம் 


( 376-377 ) நாவல்பட்டை , மாந்துளிர் , பூலாவேர் , ஆலவிழுது - 
இவை வகைக்கு மூன்று கழஞ்சு எடுத்து , தண்ணீர் இருநாழி கூட்டி , 
உழக்குடன் உரியனவாகக் காய்ச்சி இரு கழஞ்சு தேன் கூட்டி அருந்த 
சத்தி சுரம் , வயிற்றுக் கழிச்சல் , தாகம் , மூர்ச்சை ஆகியன தீரும் . 
வெதுப்புப் பிரதாபம் நீங்கும் . 

( 379 ) முத்தக்காசு, மாவீர்க்கு , வெட்டிவேர் , இலாமிச்சம், 
பற்படாகம் , சந்தனம் , ஏலம் , நெற்பொரி , சிறுபயறு , சீரகம் , கொத்த 
மல்லி ஆகியவற்றுடன் ஒருநாழி நீர் கூட்டி அதை 

நீர் கூட்டி அதை உரியளவாகக் 
காய்ச்சிக்கொள்ள வேண்டும் . சந்தனம் ( முதிய புறம் - முதியோர் 
கூந்தல் ) , ராக்கிஷம் ஆகியவற்றை உரைத்துக் கூட்டி , குடிநீரிட்டுப் பருக 
உழலை தீரும் . 

( 384 ) கோட்டம் , நெல்லி , அதிமதுரம் , இலாமிச்சம் , வெட்டிவேர் . 
முத்தக்காசு , சந்தனம் , இளநீர் , நெற்பொரி இவற்றைப் பாதியாகக் 
காய்ச்சி அருந்த அனல் மிக்குக் கழிச்சல் நிற்கும் . 

( 388-389 ) சுரத்திற்குக் குடிநீர் இடும்போது , பன்னிரண்டு 
நாட்களுக்குப் பிறகு அக்குடிநீரின் அளவை மாற்றி , சுரம் ஏறிய 
நாட்களை விடுத்து , இறங்கிய நாட்களை ஆராய்ந்த அதனை முற்றிலும் 
போக்கும் வழிமுறையை ஆராய வேண்டும் . 

அவ்வாறு சுரத்திற்கு இடும் குடிநீராக, கறிமுள்ளி, கண்டங்கத்தரி 
வேர் , பேரமல்லி , சிற்றாமல்லி ஆகியனவற்றை வகைக்கு மூன்று 
கழஞ்சளவு எடுத்துச் சிதைத்து , சுக்கு மூன்று கழஞ்சளவு வெட்டிச் சீவிக் 
கூட்டி , நாழி நீர் விட்டுக் காய்ச்சி நாலொன்றாகக் குறுக்கி வடித்துக் 
கொள்ள வேண்டும் . இதில் உழக்களவு பருவரிசியை மணல்போல் 
பொடித்துப் போட்டுக் காய்ச்சி அருந்த வாத சுரம் நீங்கும் . மயக்கம் 
போக்கும் . 

( 391 ) கண்டங்காரி , சிறவழுதலை , பங்கம்பாளை வேர் , அதி 
மதுரம் , வெட்பாலரிசி ஆகியனவற்றை வகைக்கு இரு கழஞ்சு கூட்டி 
நறுக்கி , நான்கு நாழியளவு நீர் கூட்டி நாழியளவாகக் குறுகக் காய்ச்சி 
உழக்களவு பருவரிசையைப் பொரித்துப் பொட்டணங் கட்டி அதில் 
போட்டுக் காய்ச்சி அருந்த வேண்டும் . இதனால் தாகம் , மலச்சிக்கல் , 
சுரம் , தவணம் ஆகியன தீரும் . 


( 393-394 ) சுக்கு , கொத்தமல்லி, தூதுளங்காய் , சேவுகன் வேர் - 
இவற்றை வகைக்கு இரு கழஞ்சு எடுத்து , இருநாழி நீர் விட்டு, 
நாலொன்றாகக் காய்ச்சி வாத சுரத்திற்கு ஏற்ற நீராக அருந்தலாம் . 


69 


பதிப்புரை 


ஏழு நாட்கள் வரை , பட்டினியாக இருக்க வைத்து , பின் மேற்படி 
குடிநீரை அருந்தச்செய்து அதன்பின் ஏழு நாட்கள் கஞ்சி கொடுத்துப் 
பிறகு உணவைச் சேர்க்கலாம் . 

( 395 ) சீந்தில் , சிறுகாஞ்சொரி , முத்தக்காசு , சுக்கு ஆகியவற்றை 
வகைக்கு ஒரு கழஞ்சு எடுத்து , இருநாழி நீர் விட்டு உழக்காகக் காய்ச்சி 
அருந்த வாதசுரம் நீங்கும் . 


அதிசாரதிற்குக் கியாழம் 

( 404 ) சுக்கு , முத்தக்காசு , பேராமுட்டி , பங்கம்பாளை , வறட் 
கூண்டி , புளியம்பட்டை , இலந்தைப் பட்டை , காட்டாத்திப்பூ , பெரு 
மரப்பட்டை , குடசப்பாலை , ஆகியவற்றுடன் ஆறு நாழி நீர் விட்டுக் 
காய்ச்சி உழக்களவாகக் குறுக்கி இவற்றோடு அதிவிடையம் , காசுக்கட்டி 
ஆகியவற்றைக் கூட்டி , அருந்த அதிசாரம் நீங்கும் . 

( 458-460 ) கொன்றை , சீந்தில் , கருங்காலி , அத்தி , மருது , விளா, 
தென்னம்பூ , கட்டுக்கொடி , பூலா , முத்தக்காசு , செங்கிளுவை , 
கடலழிஞ்சில் , திரிபலை , தேற்றான் கொட்டை , பூவரசு , ஈச்சங்குருத்து 
ஆகியன வகைக்கு மூன்று பலம் ; ஆவிரை வேர் வகைக்கு முப்பது 
பலம் ; கல்நார் முப்பது படி- இவற்றை ஒன்றாகக் கூட்டிக் காய்ச்சி 
இருபது படியாக்கி மூன்று நாள் குடித்திட வேண்டும் . இதனால் 
தவணம் , அழற்சி , நீரிழிவு, இழைப்பு , சோர்வு , உடல் முறிப்புடன் 
மயங்குதல் , வியர்வை கடுத்து வீழ்தல் , மிகுந்த தூக்கம் , கொடிய 
கனவுகள் ஆகியன நீங்கும் . 

( 461 ) சாதிக்காய் , காந்தம் , சாதிபத்திரி , அபின் , சாதிலிங்கம் , 
குரோசாணி ஓமம் , காசக்கட்டி , கிராம்பு ஆகியவற்றைச் சம 
கூட்டிக் குடிநீரிட்டுக் கொடுக்க நீரிழிவு நீங்கும் . 


எடை 


குழம்பு 
கொம்மட்டிக் குழம்பு 

( 297-298 ) பேய்க்கொம்மட்டிக்காயின் சாறு நாழி , தம்பலத்தின் 
சாறு நாழி , நொச்சியிலைச் சாறு நாழி , வெள்ளுள்ளிச்சாறு , இஞ்சிச் 
சாறு , ஆகியவற்றைக் காய்ச்சி நாழியளவாகக் குறுக்கி இதனோடு 
சாதிலிங்கம் , சூதம் , பெருங்காயம் , வெண்காரம் , இந்துப்பு , கடுகு , 
ஓமம் , வெந்தயம் , மிளகு , மஞ்சள் , நேர்வாளம் , காந்தம் ஆகியன 
வகைக்கு மூன்று கழஞ்சு ஆகிய அனைத்தையும் ஒன்றாக்கி காய்ச்சி , 


70 


குணவாகடம் 


பழம்புளிப் பதத்தில் எடுத்து , தூதுளங் காயளவு உருட்டி உட்கொள்ள 
எண்வகைக் குன்மம் , வாயு வர்க்கம் , வயிற்றுநோய் முதலியன தீரும் . 

( 329-330 ) முள்ளிலவம் வேர் , நாவல் , முட்பூலா , முத்தக்காசு , 
நன்னாரி , முல்லை , சீந்தில் , செந்தாமரை , சிற்றாமுட்டி , சீதேவி 
செங்கழு நீர் , சிறுகீரை , கோரைக்கிழங்கு , வெட்டிவேர் , பொன்னாங் 
காணி , இலாமிச்சம் , குழியாம்பல் ஆகியவற்றோடு இளநீர் , பால் 
ஆகியன சேர்த்துக் காய்ச்சி வேகவைக்க வேண்டும் . வெந்தபின் , அதில் 
நெய் நாழியளவு கூட்டி , சீனி , பேரீஞ்சு, திராட்சை , வெண்கோட்டம் , 
ஏலம் , தக்கோலம் , சடாமாஞ்சில், நாகப்பூ , பச்சிலை , கச்சோலம் , 
சந்தனம் , வெண்மருவு , கிளிபூரல் பட்டை , வங்கம் , செண்பக மொட்டு , 
அதிமதுரம் , நெல்லி விதை , சதகுப்பை , சென்னகரம்பழம் , நற்சீரகம் 
ஆகியவற்றை வேகவைத்து இடித்துக் கூட்டி உட்கொள்ள பிரமியம் 
நீங்கும் . 

( 344 ) புளிநடலைக் கிழங்குமாவை மோர்கூட்டி , கூழாக்கி உட் 
கொள்ள குருதி பெருகும் . கர்ப்ப நோய் , கிருமி நோய் நீங்கும் . 

( 370 ) ஆடாதோடை இலை , சீந்தில் , வேம்பு , பேய்ப்புடோல் , 
வேப்பலகு , வெட்பாலரிசி ஆகியவற்றை வகைக்கு இரு கழஞ்சு 
எடுத்தரைத்து இரண்டு படி நீர் கூட்டி உழக்களவு காய்ச்சிக் குழம் 
பாக்கிக்கொள்ள விடச் சுரம் தீரும் . 


எண்ணெய் 


தைல பதம் அறியும் முறை 

( 83-85 ) எண்ணெய் தயாரிக்கும் நிலையில் வழுவழப்பாக இளகிக் 
காண்பது மந்தமான பதமாகும் . இடைநிலையான பதம் மெழுகுபோலக் 
காணும் ; முடிவான பதம் இறுகித் தூளாகும் நிலையினது ஆகும் . 
நோய்கட்கு எண்ணெய் இட இம்மூன்று பதங்களும் உரியன . 

மந்தமான பதம் வாத நோய்களுக்கேற்றது . இடைநிலையான 
மெழுகு பதம் பித்த நோய்கட்கேற்றது . இறுதிப்பதம் புண்களைப் 
போக்கும் தன்மையது . 


எண்ணெயானது மேனியைத் திருமகளைப் போலப் பொலிவுறச் 
செய்யும் . புண்களை ஆற்றும் . வாத , பித்த , சிலேத்துமங்களைப் 
போக்கும் . வீக்கம் முதலியவற்றை ஒழியச் செய்யும் . 


பதிப்புரை 


71 


பிளவைக்கு எண்ணெய் 


( 105 ) ஆவிரை வேர் நாழியளவு , துடரி , பூலா ஆகியன வகைக்கு 
இருநாழியளவு எடுத்து நான்கு பதக்களவு கசப்பு வேம்பாடல் கூட்டி , 
எண்ணெய் காய்ச்ச வேண்டும் . 


உளமாந்தத்திற்கு எண்ணெய் 

( 121 ) நிலக்குமிழ் , துடரி , பூலா , நிலவேம்பு , நாவல் ஆகிய 
ஐந்தனோடு கோட்டம் , வெள்ளுள்ளி , கடுக்காய்த்தோல் , தான்றிக்காய் , 
நெல்லி வற்றல் , அதிமதுரம் , வேம்பாடல் ஆகியவற்றைக் கூட்டி 
எண்ணெய் காய்ச்சி இறக்கிக்கொள்ள. வேண்டும் . இதனை உட் 
கொண்டுவர வேண்டும் . 


உளமாந்தைக்குக் குண்டலாதி ஏரண்டத் தைலம் 


( 125 ) சீந்தில் , சிவனார் வேம்பு , நிலக்குமிழ் வேர் , கொத்தான் , 
கோட்டம் , வேம்பாடல் , கருஞ்சீரகம் , அதிமதுரம் , மிளகு , சீரகம் 
ஆகியவற்றைக் கூட்டி எண்ணெய் எரித்து இறக்க வேண்டும் . இவ் 
வெண்ணெய்யை உட்கொள்ள , பதினெட்டே நாட்களில் உளமாந்தை 
பறந்தோடும் . 


அதி குண்டலாதி ஏரண்டத் தைலம் 

( 126 ) சங்கம் வேர் , இம்பூரல் , சாரணை , ஆடாதோடை , தூது 
வளை , கையாந்தகரை , குமிழ்வேர் , கருங்கோரைக்கிழங்கு , சிற்றாமுட்டி , 
மாகாளிக் கிழங்கு , புலியுடை வேர் , முக்காவேளை , சீதேவி செங்கழு 
நீர் , செவ்வள்ளி , கொத்தமல்லி , சீரகம் , கற்கடகசிங்கி , அதிமதுரம் , 
நெல்லி , திப்பிலி , கருஞ்சீரகம் , சதகுப்பை , வேம்பாடல் ஆகியவற் 
றைப் பொடித்து எண்ணெய் காய்ச்சி அருந்த , காசநோய் உளமாந்தை , 
விப்புருதி முதலியன நீங்கும் . 

( 129 ) கருங்கோரைக்கிழங்கு, வெற்றிலை , குருவேல் , இலாமிச்சம் , 
கோட்டம் ஆகியவற்றைக் கூட்டி எண்ணெய் காய்ச்சி உட்கொள்ள 
தோட சுரங்கள் , பித்தம் முதலியன தீரும் . 

( 131 ) தேங்காய்ப் பாலில் ஒருபலம் இந்துப்பு கூட்டி , வெங்காயம் , 
பூண்டு ஆகியன இரண்டு பலம் கொண்டு , சத்திச் சாரம் இருகழஞ்சு 
கூட்டி அவ்வகையில் கள்ளிப்பால் சேர்த்து எரித்து எண்ணெய் காய்ச்சி 
உட்கொள்ள குன்மம் அகலும் . 


72 


குணவாகடம் 


( 136-137 ) வெங்காயம் , நேர்வாளம் , மிளகு , சுக்கு , திப்பிலி , 
கடுகு , நற்சீரகம் , வெந்தயம் , கெந்தகம் , வசம்பு , வெளுத்தைப் பிசின் , 
வெங்காரம் , ஓமம் , துரிசு ஆகியவற்றைச் சம எடை எடுத்துக்கொண்டு , 
முதியோர் கூந்தல் , நாயுருவி , குருந்து , ஆடாதோடை , கறிமுள்ளி, 
முருங்கை , தூதுவளை , வெள்வேல் , சாரணை , சித்திரமூலம் ஆகிய 
வற்றை நன்றாக அரைத்து வேப்பெண்ணெய் கலக்கி உட்கொள்ள 
குதிரைவலி நீங்கும் . 
வெடிசன்னிக்கு எண்ணெய் 


( 140 ) திப்பிலி, அதிமதுரம் , வெள்ளுள்ளி , செல்வல்லி , வெளுத் 
தைப்பிசின் , ஊமத்தை , சீதேவி செங்கழுநீர் , தூதுவளை , நிலக்குமிழ் 
மிளகு , முத்தக்காசு , நன்னாரிப்பால் , ஆவிரை , நாயுருவி , நிலவேம்பு , 
ஆகியவற்றைச் சேர்த்து எண்ணெய் காய்ச்சி இருபது நாள் உட்கொள்ள 
வெடிசன்னி மாறும் . 


பெருவயிற்றுக்கு எண்ணெய் 

( 157 ) சுக்கு , மிளகு , திப்பிலி, இந்துப்பு , வெள்ளுள்ளி, கடுக்காய் , 
சாத்திரவேதிக் கிழங்கு நீர் ஆகியவற்றை வேப்பெண்ணெய் கூட்டி 
யருந்த , துன்பம் நீங்கி , மலம் கழிந்து , உதர தோடம் நீங்கும் : 

( 169 ) சாரணைக் கிழங்கு , இந்துப்பு , சுக்கு , வெள்ளுள்ளி , சித்திர 
மூலம் , வெங்காரம் , நேர்வாளம் , ஆகியவற்றை ஆமணக்கெண்ணெய், 
கள்ளிப்பால் ஆகியவற்றில் கலந்து காய்ச்சிய எண்ணெயைப் பருக , 
பேதியாகும் . பக்கச்சூலை , சர்வாங்க வாதம் ஆகியன தீரும் . 
( 170 ) சாரண வேர் , 

வேர் , சித்திரமூலி, நறுவிலி வேர் , இந்துப்பு 
ஆகியன வகைக்கு நாற்பலம் எடுத்துக்கொண்டு , ஒரு பலம் வெள் 
ளுள்ளி கூட்டி , வெங்காரம் எட்டு கழஞ்சு , நேர்வாளம் ஐம்பது கழஞ்சு 
சேர்த்து இவற்றோடு கள்ளிப்பால் , ஆமணக்கம் பால் ஆகியவற்றை 
வகைக்கு இருநாழி கூட்டிக் காய்ச்சி எண்ணெயாக்கி அருந்தலாம் . 

( 182 ) எருக்கு , குருந்து , பெருமருந்து , சூரை , சிறுகுரும்பை , 
கரந்தை , நிலவேம்பு , கறிமுள்ளி , தூதுவளை , பருத்தி , கொடுவேல் , 
ஆதண்டை , முதிரைவேர் , இவற்றை வகைக்கு இருபலம் எடுத்து நீர் 
சேர்த்துக் காய்ச்சி , சுக்கு , திப்பிலி , மிளகு , பெருங்காயம் , வெள் 
ளுள்ளி, வெளுத்தைப் பிசின் , வெந்தயம் , இந்துப்பு , நற்சீரகம் , ஓமம் , 
நேர்வாளம் , கருஞ்சீரகம் , ஆகியவற்றைச் சம அளவு கூட்டி , நாழியளவு 
தண்ணீர் சேர்த்து , நாலொன்றாகக் காய்ச்சி , நல்லெண்ணெய் , நறுநெய் 


பதிப்புரை 


73 


இரண்டு படி கூட்டி , எண்ணெய் காய்ச்சிக் கொள்ள வேண்டும் . இதை 
உட்கொண்டும் பூசியும் வர , வாத ரோகங்கள் நீங்கும் . 


வறட்சிக் கரப்பானுக்கு மருந்து 

( 200-201 ) தண்ணீர் மீட்டான் கிழங்குச்சாறு ஒரு நாழியளவு , 
வரிக்கற்றாழைச் சோறு ஒரு நாழியளவு , தூதுவளை நான்கு பலம் 
ஆகியவற்றைக் கியாழத்தில் ஊறப்போட்டு , பிளந்து வடித்துக்கொண்டு 
காயவைத்துப் பின்னர் அதில் எண்ணெய் ஒருநாழி விட்டு ஊறவைத்து 
அதனுடன் சிவந்தகொடுவேல் , கருஞ்சீரகம் கூட்டி எட்டு கழஞ்சாக்கி 
இதனை உட்கொள்ள வேண்டும் . 

( 206 ) தூதுவளை , ஓரிதழ்த்தாமரை , நீலியிலை , எருக்குவேர் , 
சித்திரமூலவேர் ஆகியவற்றைச் சமமாக எடுத்து , கார்போகரிசி , 
கருஞ்சீரகம் , கெந்தகம் கூட்டி நல்லெண்ணெய் விட்டுக் காய்ச்சி 
உட்கொள்ள வறட்சிக் கரப்பான் தீரும் . 

( 214 ) நிலவேம்பு , நிலக்குமிழ் , துடரி , கச்சோலம் , குமிழ்த்தோல் , 
சீதேவி செங்கழுநீர் , பனை , கம்பிப் பிசின் , அதிமதுரம் , வேம்பாடல் , 
வெடியுண்டை ஆகியவற்றை எண்ணெய் காய்ச்ச வேண்டும் . 


கண்டகரப்பான் எண்ணெய் 


( 229 ) தூதுவளை , ஓரிதழ்த்தாமரை , முத்தக்காசு , நன்னாரி, 
சாரணை , திரிகடுகு , கருஞ்சீரகம் , வசம்பு , உள்ளி , கையாந்தகரை , 
வேப்பந்தோல் , தண்ணீர் ஆகியவற்றை ஒன்றுகூட்டி , எண்ணெய் 
சேர்த்துக் காய்ச்சியருந்த வேண்டும் . 

( 234 ) கொடுவேல் , முல்லை , சாரணை , வீழி , முத்தம் , ஆதண்டை . 
சிற்றாமணக்கெண்ணெய் , ஆகிய இவற்றை எரித்துக் காய்ச்சி உட் 
கொள்ள வேண்டும் . 


கற்சூரைக்கு எண்ணெய் 

( 239-240 ) கொன்றை , கொடுவேல் , ஆயில் , வில்வம் , சாரணை , 
கடுக்காய் , குன்றி , சுக்கு , திப்பிலி, மிளகு , கடுகரோகணி , நேர்வாளம் , 
உள்ளி , இந்துப்பு ஆகியவற்றில் கொன்றை முதலாக , குன்றியீறாக 
வகைக்கு முப்பலமும் ஏனையவற்றை இரு கழஞ்சும் கூட்டி அரைத்து , 
சிற்றாமணக்கெண்ணெய் நாழியுடன் உரியளவு சேர்த்துக் காய்ச்சி 
யருந்த கற்சூரை போம் . 


குணவாகடம் 


74 


நிதம்ப சூரைக்கு எண்ணெய் 

( 257 ) முடக்கொற்றான் சாறு - ஒரு உரி ; நல்லெண்ணெய் - ஒரு 
உரி , சுக்கு , வசம்பு , உள்ளி, வெங்காயம் , கடுகு , இந்துப்பு , சீன சாலை , 
சீதாரி வேர் , தேவதாரம் , சதகுப்பை ஆகியவற்றை வகைக்கு அரைக் 
கழஞ்சு எடுத்து அரைத்து ஒன்றாகக் கலக்கி , வேகவைத்து இறக்கி 
உட்கொள்ள நிதம்ப சூரை நீங்கும் . 


வாதகுன்மத்துக்கு எண்ணெய் 


( 294 ) உள்ளி ஆறு பலம் , கொடுவேல் , மிளகு , நிலவாகை, வீழி , 
சாரணை - இவற்றை வகைக்கு ஒரு பலம் எடுத்து , திரிகடுகு , இந்துப்பு 
ஆகியவற்றைக் கள்ளிப் பாலில் கலந்து எண்ணெய் காய்ச்சி அருந்த 
வேண்டும் . 

( 301-302 ) உள்ளி , இஞ்சி , இந்துப்பு , சிவந்தி , சிவதை , கொள்ளு, 
நிலவாகை வேர் , மிளகு , திப்பிலி , ஆதண்டை , எண்ணெய், முடக் 
கொற்றானிலை , சம அளவு கழற்கொடி , சாரணை வேர் , சித்திரமூலம் , 
காட்டு நொச்சி , நிலவாகை , கொன்றை , கழற்சிக்காய் , ஆதண்டை , 
காட்டு முருங்கை , சிவதை , செம்முள்ளி, காட்டாமணக்கெண்ணெய் , 
இந்துப்பு ; கள்ளிப்பால் கூட்டிக்கொள்ள குன்மம் போம் . 

( 319 ) கடுக்காய் , மஞ்சள் , இந்துப்பு , கடுகு , உள்ளி, வெண்காரம் , 
வீழி , ஆமணக்கு , நிலவாகை வேர் , வகைக்கு மூன்று பலம் கூட்டி 
எரித்து ஆமணக்கெண்ணெயில் கொடுக்க கர்ப்ப விப்புருதி நீங்கும் . 
இதில் கள்ளிப்பால் கழஞ்சளவு கூட்டிக் கொள்ள வேண்டும் . 

( 327 ) கடுக்காய் , கருஞ்சீரகம் , தூதுவளை , முத்தக்காசு , நன்னாரி 
இவற்றை எரித்து எண்ணெய் காய்ச்சி அருந்த கிரந்திக் கட்டி நீங்கும் . 

( 338-341 ) சீந்தில் , கறிமுள்ளி , தூதுவளை , சிவனார் வேம்பு , 
நிலவேம்பு , பன்றிக்குறும்பனை , பொன்னாங்காணி , நிலக்குமிழ்வேர் . 
தாமரை , சிற்றாமல்லி , பேராமல்லி , முத்தக்காசு ஆகியவற்றுடன் - சம 
அளவு பால் விட்டு ஊறவைத்துக் காய்ச்சி ஐந்து பங்குக்கு இரண்டு 
பங்கு ஊறவைத்துப் பிழிந்து வடித்து , ஆறிப்போகுமுன் நெய் - ஒரு 
நாழி கூட்டி , நல்லெண்ணெய் ஒரு நாழியுரி கூட்டி , நல்லெண்ணெய் , 
சம அளவு இடித்த வேப்பந்தோலை பதினாறு உரியளவு கூட்டுக . சுக்கு , 
மிளகு , திப்பிலி, கோட்டம் , ஏலம் , அதிமதுரம் , வசம்பு , வெள்ளுள்ளி, 
கற்கடகசிங்கி , மலைவெட்டிவேர் , கிராம்பு , வசுவாசி , கிளியூரல் , 
கண்டிலெண்ணெய் , தக்கோலம் , ஓமம் , பச்சிலை , கச்சோலம் , கருஞ் 


பதிப்புரை 


75 


சீரகம் , நற்சீரகம் , கொத்தமல்லி , குக்கில் , சடாமாஞ்சில , அரத்தை , 
கடுகரோகணி ஆகியவற்றைக் கூட்டிக் காய்ச்சி அருந்த பீனிசம் போகும் . 


நெய் 

( 248 ) பனிச்சைப்பயிறு , துத்தி , மலைத்தாங்கி , வறட்பூலா , முத்தக் 
காசு , சுக்கு , அதிவிடையம் , நற்சீரகம் , ஓமம் , குந்திருக்கம் ஆகியவற்றை 
வகைக்கு ஒரு கழஞ்சு எடுத்து நெய் கூட்டி வேகவைத்து , அருந்த 
வயிற்றுக்கடுப்பு தீரும் . 


குடல்சேர் வறட்சிக் கடுப்புக்கு நெய் 
( 250 ) முத்தக்காசு , மலைத்தாங்கி , துத்தி , நிலப்பனை வேர் , 

, 
காசுக்கட்டி , நெல்லி , குந்திருக்கம் , சீரகம் , சாதிக்காய் , இலவம்பிசின் , 
அதிவிடையம் ஆகியவற்றை எரித்து நெய் காய்ச்சி உட்கொள்ள , பித்தக் 
கொதிப்பு நீங்கும் . 


பித்தத்துக்கு நெய் 

( 260 ) பொன்னாங்காணி , முசுமுசுக்கை , நறுநாளி, பழம்பாசி , 
பூலாவிலைச்சாறு , சித்தாமுட்டி , சீதேவிச் செங்கழுநீர் , தாழைவிழுதுச் 
சாறு , ஆவின்பால் , இளநீர் , கோட்டம் , அதிமதுரம் , நற்சீரகம் , கொத்த 
மல்லி , செண்பகப்பூ , நாகப்பூ , சடாமாஞ்சில் , தேற்றான்கொட்டை , 
சந்தனம் , நன்னாரி , முத்தக்காசு , இலாமிச்சம் , வெட்டிவேர் , இவற்றை 
வகைக்கு மூன்று கழஞ்சு கூட்டி , நெய் , பனஞ்சர்க்கரை சேர்த்துக் 
காய்ச்சி உட்கொள்ள வேண்டும் . 

( 268-270 ) பொன்னாங்காணி , சீதேவி செங்கழுநீர் , நிலவேம்பு , 
சிறுகீரை , ஓரிதழ்த்தாமரை , கீழ்க்காய் நெல்லி , வரித்தக்காளி , தொய் 
யல் , நெருஞ்சி , நெய்தல் நீர்ப்பலா , முசுமுசுக்கை , கோரைக்கிழங்கு , 
சித்தாமுட்டி, சிற்றாமல்லி, பேராமல்லி , நிலக்குமிழ் , முல்லை , அபின் , 
நன்னாரி , இலாமிச்சம் , முத்தக்காசு , வேலிப்பருத்தி , நரிப்பயறு , 
பேராமுட்டி , தண்ணீர்மீட்டான் சாறுகூட்டி , ஆவின்பால் ஒரு நாழி , 
இளநீர் ஒரு நாழி தண்ணீர் ஒரு நாழி , சன்தனம் , கோட்டம் , இல 
வங்கம் , சீரகம் , நெல்லி , தக்கோலம் , சாத்திரவேலி , கிளியூரல் , 
சடாமாஞ்சில் , சதகுப்பை , ஏலம் , கச்சோலம் , சாதிக்காய் , கிராம்பு , 
வெட்டிவேர் , சந்தனம் , வசுவாசி ஆகியவற்றை வகைக்கு இரு கழஞ்சு 
சேர்த்து , ஏலமும் சேர்த்து இடித்து வடித்து , நெய் காய்ச்சி அருந்த 
வாதப்பிரமிய நோய் நீங்கும் . 


கு - 6 


குணவாகடம் 


76 


( 303-305 ) உள்ளி , இஞ்சி , நெல்லி ஆகியவற்றின் சாற்றில் 
இளநீர் , பால் ஆகியன வகைக்கு ஒரு நாழிக் கூட்டி , வேகவைத்து , ஒரு 
நாழியாகக் குறுக்கி அதில் ஒரு நாழி நெய் கூட்ட வேண்டும் . கோட்டம் , 
ஏலம் , வெண்காரம் , இந்துப்பு , நற்சீரகம் , திப்பிலி , கொத்தமல்லி , 
கிராம்பு , வசுவாசி , செங்கொட்டை முதலியவற்றைக் கூட்டி வேகவைத்த 
அந்நெய்யை உட்கொள்ள குன்மம் , மாந்தம் , பித்தகுன்மம் , எரிகுன்மம் , 
சத்தி குன்மம் , வருணவாதம் , வலிகுன்மம் முதலியன விரைவில் தீரும் . 

( 306-308 ) சிவனார் வேம்பின் சாறு , கள்ளிச்சாறு , சாரணைச் 
சாறு , முருக்கஞ்சாறு ஆகியவற்றைச் சமமாக எடுத்து , நீர் சேர்த்துக் 
காய்ச்சி நாழியுடன் உரியளவு ஆகிய அளவாகக் குறுக்கி ஆமணக்கு 
நெய் கூட்ட வேண்டும் . எண்ணெய் , நெய் வகைக்கு இருநாழி , கடுக் 
காய் , உள்ளி , இந்துப்பு , இஞ்சி , நேர்வாளம் , வெண்காரம் , சாதி 
லிங்கம் , கடுகரோகணி , வசம்பு , பெருங்காயம் , திப்பிலி , காந்தம் , 
கெந்தகம் , வீழிவேர் முதலியவற்றைக் கூட்டி வேகவைத்து வடித்து நக்க 
வாத குன்மம் போகும் . 

( 309-312 ) கடுக்காய் கால் பலம் , இந்துப்பு ஒரு பலம் , வெள் 
ளுள்ளி கால் பலம் , இஞ்சி மூன்று பலம் , நேர்வாளம் முப்பது பலம் , 
வீழிவேர் ஒரு பலம் , சிவதை ஒரு பலம் , மேலும் , சாரணை , கொடு 
வேல் , வீழி , எலுமிச்சை , உகாய் , மாவிலங்கை , கொன்றை , பாலை , 
முருங்கை , வாகை , ஆகியவற்றைச் சமஅளவு வடித்து , நெய் ஒரு நாழி 
கலந்து உள்ளி , சுக்கு , திப்பிலி , வெண்காரம் , மிளகு , இந்துப்பு , 
சிவதை , காயம் ஆகியன கூட்டி நெய் காய்ச்ச வேண்டும் . அதில் 
கள்ளிப்பால் சமஅளவு கூட்டி , உள்ளி இரண்டு பலம் , இந்துப்பு 
இரண்டு பலம் , சிவதை வேர் ஒரு பலம் , கள்ளிப்பால் மூன்று பலம் 
கூட்டிக்கொண்டு அருந்த குன்மம் நீங்கும் . 

( 324 ) நற்சீரகத்தை ஓட்டில் வைத்து வறுத்து இடித்துத் தூள் 
செய்துகொண்டு , அதில் ஏழு பங்கு சர்க்கரை கூட்டி ஆமணக்கு 
நெய்யில் கலந்து வேகவைத்து உட்கொள்ள வயிற்றுக்கடுப்பு நீங்கும் . 

( 402-403 ) ஏலம் , அதிமதுரம் , நற்சீரகம் , பூநீறு , கல்நார் , நெல்லி , 
கனப்பழுத்திப்பருப்பு , விளா , திராட்சை , ஆநெய் கூட்டி கால் பங்கு 
சர்க்கரை சேர்த்து , ஒரு மண்டலம் உட்கொள்ள முக்குற்றங்களும் , 
வெப்பமும் , சூலைகளும் தீரும் . 
களி 


( 122 ) குறிஞ்சாவிலையை இடித்துக் குறுவை நெல் மாவுடன் 
கூட்டிக் களி செய்து எண்ணெயுடன் உண்டுவர உளமாந்தை மூச்சிருமல் 
தீரும் . 


ப 


77 


பதிப்புரை 


பிட்டு 

( 123 ) வேங்கைமரப் பட்டையைக் குறுவை நெல் மாவுடன் கூட்டி , 
பிட்டாக அவித்து எண்ணெயில் தோய்த்து அருந்த உளமாந்தையோடு , 
சீயொடு கூடிய புண் , இருமல் தீரும் . 


கற்பம் 
பெருமான் சிறுமான் கற்பம் 

( 274 ) வேம்பு , நொச்சி , இரண்டன் வேரையும் குத்திக் குழித் 
தைலம் எடுத்து அதில் பெருமான் , சிறுமான் இரண்டன் பித்தாகிய 
கத்தூரியைக் குழப்பி , காசெடை அளவு உட்கொள்ள , இடுப்பில் 
சேர்ந்த வாதமும் வாயுவும் நீங்கும் . குட்டம் , பறங்கி நோய்கள் தீரும் . 


பற்பம் 
இரசபற்பம் 

( 280-284 ) இரசம் பத்து கழஞ்சு எடுத்து , ஆவின் பாலால் 
அரைத்துக்கொள்ள வேண்டும் . சுக்கையும் சர்க்கரையையும் கூட்டி 
அரைத்துப் பாணு செய்து அதனுள் இவ்விரசத்தை வைத்து மூடி வெயி 
லில் உலர்த்திப் பின் அகல் செய்துகொள்ள வேண்டும் . நல்லதொரு 
பானையில் பாதியளவு மணல் போட்டு , அதனுள்ளே பாணி வைத்து 
மேலே மணல் போட்டு மூடி , பானையைச் சீலைமண் செய்து அடுப்பில் 
வைத்துச் சிறுதீயாக மூன்று சாமம் எரித்து வெந்தபின் அவிழ்த்துப் 
பொடித்துக்கொள்ள வேண்டும் . 


பின்னர் , இப்பற்பத்தால் கொண்டு வாத , பித்தங்களால் நேரும் 
தவணங்கள் தீரும் . மேலும் வாத சுவாசம் , பித்த சுவாசம் , சுவாச காசம் , 
தோடம் , சுரவாதம் முதலானவற்றைப் போக்கும் மருந்துகளை இப் 
பற்பம் கொண்டு செய்யலாம் . 


இரசபற்பத்தின் குணம் 

( 275 ) இரசபற்பத்தை வெற்றிலையில் தின்ன உளைவு , கடுப்பு , 
தீரும் . உடம்பில் பூச வீக்கம் , சூலை , வாத பித்த சிலேத்துமங்களின் 
அழிவைச் செய்யும் . எண்குணங்கள் , வாயு , நீர்க்கழிச்சல் , பாதத்தைப் 
பற்றும் பெருவாதம் , வீக்கம் , பறங்கியிடைச் சீதம் ஆகியவற்றைப் 
போக்கும் . 


78 


குணவாகடம் 


தாம்பிர பற்பத்தின் குணம் 

( 276 ) தாம்பிர பற்பத்தைத் தடையிலாது அருந்த , நீராம்பல் , வாயுச் 
சூலை , திரண்ட வாயு , சத்தி , விக்கல் முதலியன தீரும் . 


காந்த பற்பத்தின் குணம் 
( 279 ) காந்த பற்பம் வீக்கம் , நீர்க்கழிச்சல் , வயிறு கழிச்சல் , ஈளை , 

வாயு , வாதம் , பித்த பாண்டு , கிரிகை , பெருவயிறு , 
மூலவாயு ஆகியவற்றைப் போக்கும் . 


காமாலை , 


குமரி பற்பம் 

( 285-287 ) அரப்பொடி ஐந்து கழஞ்சு , காந்தம் சம எடை , கந்தகம் 
ஐந்து கழஞ்சு , சூதம் இரண்டு கழஞ்சு ஆகியவற்றைக் குமரிச் சாற்றால் 
அரைத்துச் சட்டியிலிட்டு நான்கு சாமம் எரித்து வேகவைக்க வேண்டும் . 
வெந்தபின் , அம்மருந்தில் எட்டுப் பணவெடை எடுத்து , மிளகு , 
இந்துப்பு , திப்பிலி, சுக்கு , ஓமம் , நற்சீரகம் , அமிர்தக்கடுக்காய் ஆகிய 
வற்றைச் சமன் எடுத்து அவ்வெடைக்குக் கூட்டிக்கொள்ள வேண்டும் . 
இதுவே குமரி பற்பம் ஆகும் . இக்குமரி பற்பத்தை வெருகடியளவு 
உட்கொள்ள வயிற்றுவலி, எரிகுன்மம் , பிள்ளைப்பீலிகை, பெருவயிறு , 
பேராம்பல் , பித்த பாண்டு , அம்மை , கிராணி ஆகியன தீரும் . 


செந்தூரம் 

( 271 ) பிரமியம் உள்ளவர்க்கு , சர்க்கரையும் நெய்யும் கூட்டி 
அவற்றோடு வங்கச் செந்தூரமும் கூட்டி , அரைமண்டலம் உட்கொள்ள 
நீர்த்தடை நீங்கி நோயும் தீரும் . 
( 401 , காரீயம் , இரசம் - இரண்டையும் 
இரண்டையும் கூட்டி 

ஒன்றாக்கிச் 
செந்தூரம் செய்து உட்கொள்ளல் , மேலும் சங்கச் செந்தூரம் உட் 
கொள்ளல் , கற்பூரம் , புணுகு ஆகியவற்றைச் சலாகையிற் செலுத்தி 
நல்லெண்ணெய் கூட்டிப் பின் குளிரச் செய்து நுகர்தல் ஆகியன 
பிரமியத்தைப் போக்கும் . 


புறமருந்து 
உடலின் புறத்தே பயன்படுத்தும் மருந்து புறமருந்து எனப்பெறும் . 


79 


பதிப்புரை 


பூச்சு மருந்து 


சாறு 


( 106 ) ஆவிரையிலையை நசுக்கி ஓட்டில் வைத்துக்கொண்டு புண் 
ணில் வைத்துக் கட்ட , பிளவைப்புண் பட்டுப்போகும் . 


தயிர் சோறு 

( 101-103 ; ( 161-162 ; 299 ) காரச்சீலையிட்ட பிளவை மற்றும் 
புண்களுக்கு அக்காரச் சீலையை எடுத்தபின் தயிர்சோறு வைத்துக்கட்ட , 
அவ்வெம்மை நீங்கிப் புண் நன்கு ஆறும் . 
குடிநீர் 

( 233 ) உள்ளிப்பூண்டுச் சாறு ஒரு நாழி , இஞ்சிச்சாறு ஒரு நாழி , 
தண்ணீர் மீட்டான் சாறு ஒரு நாழி , கற்றாழைச்சாறு ஒரு நாழி , 
நெல்லிச்சாறு ஒரு நாழி , ஆவின்பால் ஒரு நாழி ஆகியவற்றைக் கூட்டிக் 
குடிநீரிட்டு மேலே பூசி ஊறவிட வேண்டும் . இதனால் சுரச்சூரை 
நீங்கும் . 


எண்ணெய் 


( 142 ) முத்தக்காசு , வெள்ளறுகு , வேம்பு , கொன்றை , எருக்கு , 
இலைக்கள்ளி , குறிஞ்சி , சாரணை , நொச்சி , ஆடாதோடை , ஈசுரமூலி , 
வீழி , ஆதண்டை , ஆயில் , முள்ளி , தூதுவளை ; முருங்கைவேர் , கந்தகம் , 
குங்கிலியம் , கறிமஞ்சள் , இஞ்சி , வெங்காரம் , உள்ளி , ஓமம் ஆகிய 
வற்றை வேப்பெண்ணெய் , நல்லெண்ணெய் ஆகியவற்றில் வேகவைத்து 
வடித்துப் பூச வாதநோய் நீங்கும் . 


புறவீச்சுக் காண்டத் தைலம் 

( 153-154 ) இரசம் , கெந்தகம் , வெள்ளுள்ளி , மிளகு , சேங் 
கொட்டை , பசுவெண்ணெய் ஆகியவற்றை அளவாக எடுத்து , அரைத்து 
எண்ணெய் காய்ச்சி , உட்கொள்வதோடு மேலுக்கும் நோயுள்ள 
இடங்களில் பூசப் புறவீச்சு நீங்கும் . 

( 213 ) குத்துக் காயத்திற்கு , ஒற்றுடமிட்ட மூன்றாம் நாள் புள்ளடி , 
சிறிய தாம்பல வேர் , ஆமணக்கு , முத்தக்காசு , நன்னாரி, ஏலம் , 
இலவங்கம் , வேம்பாடல் , அதிமதுரம் ஆகியவற்றைக் கொண்டு 
எண்ணெய் செய்து இடவேண்டும் . 


குணவாகடம் 


80 


( 219-220 ) கொன்றை , தூதுவளை , நிலவேம்பு , குமிழ்வேர் , 
கடுக்காய் , ஆவிரைவேர் , நத்தைச்சூரி , சிவனார் வேம்பு , மிளகு , 
முத்தக்காசு , மாகாளிக்கிழங்கு , கறிமுள்ளி , 

கறிமுள்ளி, நாயுருவி , முட்சூரை, 
நன்னாரி ஆகியவற்றை ஒன்றுகூட்டி வெள்ளுள்ளி , மிளகு , மஞ்சள் , 
அதிமதுரம் , வேம்பாடல் , வெண்கோட்டம் , 

சென்னகரப் பழம் , 
சாதிக்காய் , கடுக்காய் , நெல்லிக்காய் , தான்றிக்காய் முதலியவற்றைக் 
கூட்டி எண்ணெய்க் காய்ச்சி இடவேண்டும் . வாத கரப்பான் நீங்கும் . 

( 243-244 ) நத்தைச்சூரி , நாயுருவி , சாரணை , சித்தி , மூலம் , வீழி , 
ஆதண்டை , வெள்வேல் , எருக்கு , முத்தக்காசு , தூதுவளை , புங்கங் 
கொட்டை , முல்லை , வில்வம் , ஈச்சுரமூலி, சேவுகன் கிழங்கு , நன்னாரி , 
ஓரிதழ்த்தாமரை , மஞ்சள் , உள்ளி , வசம்பு , சுக்கு , மிளகு , திப்பிலி, 
கடுகு , கோட்டம் , வெண்காரம் , கெந்தகம் , நேர்வாளம் , வெண் 
கோட்டம் , அதிமதுரம் , பூமிச்சருக்கரை , நெல்லிக்காய் , வெளுத்தைப் 
பிசின் வகைக்கு ஒரு கழஞ்சு கொண்டு , நறுநெய் , வேப்பெண்ணெய் , 
ஆமணக்கெண்ணெய் இவற்றை வடித்துப் பூச வேண்டும் . 


கபால கரப்பானுக்கு எண் 
ண்ணெய் 

( 252 ) முத்தக்காசு , தூதுவளை , சீதேவி செங்கழுநீர் , ஓரிதழ்த் 
தாமரை , சிவனார் வேம்பு , மலைத்தாங்கி , கறிமுள்ளி, கொன்றைவேர் 
ஆகியவற்றைக் கழஞ்சளவு கூட்டி , சுக்கு , மிளகு , திப்பிலி , கடுக்காய் , 
இந்துப்பு , கருஞ்சீரகம் , வசம்பு , உள்ளி , சென்னகரம்பழம் , கடுக 
ரோகணி , வெளுத்தைப்பிசின் , அதிமதுரம் ஆகியவற்றைக் கூட்டி , 
எண்ணெய் காய்ச்சியிட கபால கரப்பான் நீங்கும் . 

( 288-290 ) அரிதாரம் , கொன்றை , மருந்து , கொடுவேலி , வெள் 
ளுள்ளி, வசம்பு , சென்னகரம் , ஆகியவற்றை வகைக்கு ஒரு கழஞ்சு 
எடுத்து , இலைக்கள்ளியை வாட்டிப் பிழிந்த சாற்றில் அரைத்துக் 
கொள்ள வேண்டும் . இதனோடு நெய் , நல்லெண்ணெய் ஆகியவற்றில் 
இரு மஞ்சளையும் பொடித்துத் தூவிக் காய்ச்சி மேலே கொள்ள 
வேண்டும் . இவ்வெண்ணெயைப் பூசிப் பிடித்து , வீக்கத்திலிட்டு இர 
வில் பன்னிரண்டு எருக்கிலையை வாட்டிப் பதத்துடன் கட்டிவர வாத 
கரப்பான் வீக்கம் நீங்கும் . 

( 295 ) அரத்தம்பூ , இலை , வேம்பாடல் , அதிமதுரம் , செஞ்சந்தனம் , 
புளியங்கொட்டைத் தோல் , வெண்கோட்டம் , சாத்திரவேதி ஆகியவற் 
றைச் சம அளவு எடுத்து எண்ணெய் காய்ச்சிவிட , தீப் பித்தத்தால் 
எழுந்த ஒரு புண் உலர்ந்து போகும் . 


பதிப்புரை 


81 


( 300 ) பஞ்சமூலம் , வேம்பாடல் ஆகியவற்றை வகைக்கு இரு 
கழஞ்சு கூட்டி ஒரு வெண்ணெய் காய்ச்சி இட ஒடு புண் நீங்கும் . 

( 331-334 ) வாதமடக்கி , காற்றோட்டி , மரவாதண்டை , மாவிளங்கு , 
சாரணை , முருங்கை , உகாய் , நொச்சி , சித்தி , மூலம் , புங்கு , வேம்பு , 
பொற்கொன்றை - வகைக்கு மூன்று பலம் கியாழமிட்டு , வெந்தபின் 
பத்துப் பங்கு ஆமணக்கெண்ணெய் , நறுநெய் , நல்லெண்ணெய், 
வேப்பெண்ணெய் ; புங்கம்பழம் நூறு கட்டி அரைத்து , காய்ச்சி சாதி 
லிங்கம் , துரிசு , கெந்தகம் , அரிதாரம் , பெரிய குரும்பை , தாமரை , 
பெருங்காயம் , வெளுத்தைப் பிசின் , காரம் , உள்ளி, சுக்கு , வெந்தயம் , 
ஓமம் , கடுகு , திப்பிலி , வசம்பு , வாலுகுவை , பிசின் , அரத்தை , கடுக் 
காய் , கார்போகரிசி , கரியமிளகு , சேங்கொட்டை இவற்றை எரித்துக் 
கூட்டி எண்ணெய் இட வாதம் இறங்கும் . 

( 335-337 ) எருக்கு , குருந்து , வீழி , சங்கு , தூதுவளை , நெற்று , 
சிவனார் வேம்பு , சித்திரமூலம் , கறிமுள்ளி , வெள்ளறுகு , அமுக்கிரா , 
கருஞ்சூரை , இஞ்சி , கொன்றை , கழற்சி , குறிஞ்சி , சிறுகளா , கள்ளி , 
விளாத்தி , எருமை முல்லை , அகப்பை , முத்து , ஆவிரை , நன்னாரி , 
சென்னகரம் , சாதிக்காய் , செவ்வள்ளி , பூலா , எருக்கு , திப்பிலி, 
கெந்தகம் , மிளகு , அரிதாரம் , சீனக்காரம் , அடுக்கு மஞ்சள் , சீதாரி , 
தான்றிக்காய் , வசுவாசி , குரும்பை , அகில் , வங்கம் , பெருங்காயம் , 
நேர்வாளம் , கார்போகரிசி ஆகியவற்றைச் சமஎடை அரைத்து ஆமணக் 
கெண்ணெய் , வேப்பெண்ணெய் சேர்த்து வேகவைத்து வடித்துப்பூச 
வாத வீக்கங்கள் பறந்தோடும் . 
வெண்ணெய் 


( 110 ) நெல்லி , நிலப்பனங்கிழங்கு , நெற்பொரி , ஆவாரை வேர் 
ஆகியவற்றைப் பசுவெண்ணெய் கூட்டி அரைத்துப் பிளவை வீக்கத்தில் 
பூச , பிளவையில் தோன்றும் காய்ச்சல் , காயம் , கண்ணில் நீர் வழிதல் , 
மூக்குநீர்ப் பாய்ச்சல் முதலியன நீங்கும் . இதனுடன் தாய்ப்பால் 
கூட்டிக்கொள்ள வலி நீங்கும் . 

( 111 ) ஆவிரை , அல்லி , நெல்லி ஆகியவற்றுடன் பூலாவின் 
வேரும் கூட்டிப் பசுவெண்ணெயில் குழைத்துப் பூசப் பிளவையின் 
வெம்மையான வீக்கம் . தீரும் . மேற்படி வெண்ணெய்யில் தயிரையும் 
உடன் கூட்டிக்கொண்டு பூசலாம் . 

( 112 ) தாய்ப்பால் , கோரைக்கிழங்கு , பசுவெண்ணெய் மூன்றையும் 
கூட்டி அரைத்து வழித்து அகலில் வைத்துப் பிளவையின் முகத்தில் பூச , 
சுரத்தைத் தோற்றுவிக்கக்கூடிய அவ்வீக்கம் தீரும் . 


82 


குணவாகடம் 


நெய் 
வறட்சிப் பித்தத்திற்கு நெய் 

( 236 ) சீதேவி செங்கழுநீர்ச் சாறு ஒரு குறுணி , ஆவின்பால் ஒரு 
நாழி , நெய் இருநாழி , சதகுப்பை , கொத்தமல்லி, அதிமதுரம் , 
கோட்டம் , செண்பகப்பூ , சந்தனம் , ஏலம் , சீரகம் , கற்கண்டு ஆகியன 
வகைக்கு ஐந்து கழஞ்சு எடுத்து அரைத்துக் காய்ச்சி நெய் பதத்தில் 
வடித்துக்கொள்ள வேண்டும் . இந்நெய்யைக் கொண்டு வாரத்திலொரு 
நாள் தலை முழுகிவர , காது மந்தம் , வறட்சிப் பித்த மந்தம் நீங்கும் 


சீலை 


( 101-103 ) பக்கப் பிளவை நோய்க்குக் கருவி கொண்டு கீறி , 
காரம் வைத்துக் கட்ட நீங்கும் . 

வெண்காரம் , துரிசு , பாடாணம் ஆகியவற்றைச் சம அளவு 
எடுத்துப் பொடித்து , வெண்ணெய் சேர்த்து அரைக்க வேண்டும் .. 
இவ்வாறு அரைத்த காரத்தைச் சீலையில் தடவிக்கொண்டு , இச்சீலை 
யைப் புண்ணில் உள்தள்ளியிட பிளவை கரைந்து உருகி வலி நீங்கும் . 
பின் மூன்றாம் நாள் தயிர்ச்சோறு வைத்துக் கட்ட வேண்டும் . 

( 161-162 ) துரிசு , வெள்ளைப் பர்டாணம் , கல் சுட்ட பொடி 
ஆகியவற்றை முட்பூலாவிலைச் சாற்றால் அரைத்துக் காய்ச்சிப் பொடி 
யாக்கி நெய்யில் போட்டு புண்களின் மீது சீலையிட வேண்டும் . 
இக்காரச் சீலையால் புண்கள் கரைந்தால் மூன்று நாட்கள் தயிர்சோறு 
வைத்துக் கட்டிப் பின் வெந்நீரால் கழுவி புகை காட்ட வேண்டும் . 

( 299 ) காட்டுக் கள்ளிப்பாலைச் சீலையில் ஊட்டி , தசையின் கீழ் 
வழியும் புண்ணில் உள்செலுத்தி மூன்று நாள் காரம் ஊட்ட வேண்டும் . 
புண் கரைந்துருகும் . பின் தயிர்சோறு வைத்துக் கட்ட வேண்டும் . 


புகை 


( 163 ) இரசம் , ஈயம் , சேங்கொட்டை , சங்குச் சுட்டபொடி , மஞ்சள் 
ஆகியவற்றை வகைக்கு ஒரு கழஞ்சு கூட்டிப் புகை காட்ட வரதப் 
பிரமியப் புண் தீரும் . 

( 164 ) வங்கம் , வெள்ளுள்ளி , மரமஞ்சள் , கடுக்காய் ,, சேங் 
கொட்டை , சுக்கு , இரசம் , கார்போகரிசி , அரிதாரம் , வெண் கடுகு , 
பாடாணம் , துரிசு , துத்தம் , வேம்பு , நிமிளை , வெண்காரம் , வசம்பு 


பதிப்புரை 


83 


ஆகியவற்றைப் பால் கூட்டிப் புகை காட்ட வேண்டும் . இதனால் , 
மேற்படி வாதப் பிரமியப் புண் நீங்கும் . 

( 256 ) பாம்புக் கண்டம் , குங்கிலியம் இரண்டையும் மையமாகப் 
பொடித்துக்கொள்ள வேண்டும் . ஒரு சட்டியில் தணலெடுத்து அதில் 
மேற்படித் தூளை இடப் புகை எழும்பும் . அதன் மீது , தூம்பவுரலைக் 
கவிழ்த்து அவ்வுரல்மீது நோயாளரை அமரச்செய்து , அவர்தம் குறியில் 
அப்புகை படுமாறு செய்தல் வேண்டும் . இதனால் நிதம்ப சூலை தீரும் . 


கலிக்கம் ( கண்ணிலிடும் மருந்து ) 


குதிரைவலி வாதத்திற்கு அஞ்சனம் 

( 134 ) சுக்கு , மிளகு , திப்பிலி , இந்துப்பு , உள்ளிப்பூண்டு, கொத் 
தளம் பருப்பு , வசம்பு ஆகியவற்றைக் கூட்டி எலுமிச்சம்பழச் சாறு 
விட்டு அரைத்துக் கொள்ள வேண்டும் . குதிரைவலி ஏற்படும்போது 
இதனை எலுமிச்சம்பழச் சாற்றில் உரைத்து , இரு கண்களிலும் தீட்ட , 
குதிரைவலி வாதம் நீங்கும் . 


நசியம் ( மூக்கிலிடும் மருந்து ) 

( 135 ) பூவம்பழம் , பழவரப்பு , புதிய மிளகு , இந்துப்பு ஆகிய 
வற்றைப் பொடி செய்து , காட்டெருமைப் பாலில் சேர்த்து , தாய்ப் 
பாலில் கலக்கி இரு நாசிகளிலும் விட , கபால வலியும் பைசாசமும் 
நீங்கும் . 

( 191 ) சாரணைக் கிழங்கு , இந்துப்பு, மிளகு , சீனி ஆகியவற்றை 
நெய்யில் கூட்டி உட்கொள்வதோடு , அவற்றைத் தாய்ப்பாலில் தட்டிப் 
பிழிந்து மூக்கிலிட தினவுடன் கூடிய மூக்கடைப்பும் , நீர்ப்பாய்ச்சலும் 
தீரும் . 


( 342 ) இரசம் , கெந்தகம் , சாதிலிங்கம் , அரிதாரம் , சங்கு , குந்திருக் 
கம் , பாடாணம் , ஆகியவற்றை , படியும் நாழியும் கூடிய அளவு நீர் 
சேர்த்து அரைத்துத் திரியிலூட்டி , நறுநெய் ஊற்றிக் கொளுத்தி , அதன் 
துளியை நாசியில் விட பீனிசம் தீரும் . 
வேது 

( 245 ) எண்ணெய் , நறுநெய் , வேப்பெண்ணெய், சிற்றா 
மணக்கெண்ணெய் ஆகியவற்றை வடித்துப் பூசி அரைச்சாமப் பொழுது 
ஊற வைத்து வேது பிடிக்க வேண்டும் . 


குணவாகடம் 


84 


( 246 ) உளுந்து , உள்ளி ஆகியவற்றை வகைக்கு ஒரு பலம் எடுத்து 
முன் எண்ணையில் போட்டுப் பூசியும் வேது பிடிக்கலாம் . 


ஒற்றடம் 
( 212 ) குத்துக் காயத்திற்கு உடனே உள்சீலையிட்டு , இரத்தக் 
கள்ளியை உள்வைத்துத் தசையைத் 

மூடிவிட்டு, 
எலுமிச்சம்பழத்தைக் கொண்டு எண்ணெய் ஒற்றடம் சூட்டுடன் இட 
வேண்டும் . 


தள்ளி 


குளியல் 

( 215 ) வில் முதலான கருவிகளால் காயம் பட்டவருக்கு , உடம்பு 
உலர்ந்து போகுமானால் வேப்பம்பட்டைச் சுடுநீரில் ஊறவைத்து 
அந்நீரால் குளிப்பாட்டுதல் நன்று . 


துணைமருந்து 

( 176 ) எருக்கம்பால் , கிராம்பு , திரிகடுகு , இந்துப்பு , கருஞ்சீரகப் 
பொடி , உள்ளிப்பூடு , கையாந்தகரையிலைச் சாறு , பிரமியிலைச் சாறு 
ஆகியன கொண்டு இயற்றப்பெறும் சூரணத்தை, 

1 ) நெய்யில் உட்கொள்ள பித்த பாண்டு தீரும் . 
2 ) எண்ணெய் , சர்க்கரையில் உட்கொள்ள வெப்பு நீங்கும் . 
3 ) ஆவின் பாலில் உட்கொள்ள காசரோகம் போகும் . 

( 277-278 ) வங்கம் , காரீயம் ஆகியவற்றைக் கொண்டு இயற்றிய 
செந்தூரத்தை உட்கொள்ளும் நிலையில் , 


1 ) சர்க்கரை , கற்கண்டு - இவற்றில் 

கொள்ள 

சலக்கழிச்சல் 
தீரும் . 
2 ) ஆமணக்கு நெய் , பசு நெய் , தேன் - இவற்றுடன் கொள்ள 

வயிறு கழிச்சல் நீங்கும் . 
3 ) இளநீரில் கொள்ள சலப்பிரமியமும் போகும் . 
4 ) சுக்குக் குடிநீரில் கொடுக்க வாதகுன்மம் போம் . 
5 ) சுக்குக் குடிநீர் - அதிக அளவு நீர்விட்டுக் காய்ச்சிக் குறுக்கி , 

அதில் கொடுக்க எரிகுன்மம் நீங்கும் . 
6 ) கருப்புக் கட்டியில் கொடுக்க எரிகுன்மம் நீங்கும் . 


85 


பதிப்புரை 


7 ) நொச்சியிலைச் சாற்றில் தர , வலிகுன்மம் ஓடும் . 
8 ) திப்பிலியும் தேனும் கூட்டிக்கொடுக்க சத்தி குன்மம் அழியும் . 
9 ) இஞ்சிச் சாற்றில் கொடுக்க , குன்ம வகைகள் அனைத்தையும் 

பொதுவாகப் போக்கக் கூடியது . 


பத்தியம் 

( 273 ) மாதத்திற் கொருமுறை பேதிக்கும் , வாந்திக்கும் மருந்து 
கொள்ளுதல் , மாதமொருமுறை மகளிரைக் கூடுதல் , உணவுக்குப்பின் 
சிறுக நடத்தல் , அதன்பின் பால் பருகுதல் , வெந்நீர் குடித்தல் , மீன் 
உண்ணாதிருத்தல் ஆகியன பொது நிலையில் நோய் வாராதிருக்க 
மேற்கொள்ளும் உணவாதி ஒழுக்க நெறிகளாகும் . 

நோய் வந்துற்ற காலை இவ்வாறு உணவு முதலியவற்றில் ஒழுக்க 
நெறிகள் கடைப்பிடிக்கப்படும் போது , அவ்வொழுக்க நெறி பத்தியம் 
எனப்படும் 
பத்தியத்தில் கொள்ளுதற்குரியன ( பொது ) 

( 415 ) ஆமை , உடும்பு , சிவல் , காடை , போத்தி , நத்தைச் சூரி , 
முருங்கைப் பூவும் பிஞ்சும் , புடலங்காய் , முசுட்டையிலை , பொன்னாங் 
காணி , எண்ணெய் ஆகியன . 


பத்தியத்தில் ஏலாதன ( பொது ) 

( 412-413 ) கொள்ளுக்காடி , கொம்மட்டிக்காய் , கோழி , பன்றி , 
செம்மறியாடு , முள்ளுள்ள பாகற்காய் , பூசணிக்காய் , கிள்ளுக்கீரை , 
ஆரைக்கீரை , சேம்பு இவற்றை எள்ளளவு தின்றாலும் உண்ட மருந்து 
பலனற்றுப் போகும் . 

மாங்காய் , இளநீர் , கத்தரிக்காய் , மாப்பண்டம் , திப்பிலி , கடுகு , 
சுக்கு , தேங்காய்நெய் , பால் , கிழங்கு , உப்பு , வெங்காயம் , பெருங் 
காயம் , மாங்காய் , சுராபானம் ஆகியவற்றை அருந்தாதிருத்தலும் , 
மைதுனம் மேற்கொள்ளாமையும் மருந்துக்குச் சமமானவை . 


கழிச்சல் பத்தியம் 

( 414 ) மலமும் நீரும் கழிந்த மனிதர் முயல் , உடும்பு , காடை , 
சேவல் , கவுதாரி , நத்தை , வெள்ளாட்டின் உப்புக்கண்டம் , முருங்கைக் 
காய் , மீன் ஆகியவை உட்கொண்டால் உயிருக்கே கேடு விளையும் . 


86 


குணவாகடம் 


பிளவைக்குப் பத்தியம் 

( 107 ) எல்லாக் கறி வகைகளும் , பால் , நெய் முதலியனவும் 
நினைத்தபோதெல்லாம் அருந்துதல் குற்றமாகும் . தூதுளங்காய் , 
முருங்கைக்காய் , அத்திக்காய் , பழைய மோர் ஆகியவற்றை உட்கொள் 
ளுதல் இப்பிளவைக்கேற்ற பத்தியமாகும் . 
உளமாந்தைக்குப் பத்தியம் 





( 118 ) மீன் வகையுள் பருவிரால் , சுறா , நெய்த்தோலி ஆகியனவும் ; 
இறைச்சி வகையுள் காடை , கோழி முட்டை , முயல் , உள்ளான் 
முதலியனவும் ; மூலிகை வகையுள் முருங்கை, தூதுவளை , முள்ளி , 
பொன்னாங்காணி ஆகியனவும் பத்தியத்தில் கொள்ளுதற்குரியன. 


( 227 ) பித்தம் , சுரம் , வீக்கம் , வாயு மிகுதல் , சிறுநீர் தடைப்படல் , 
வாந்தி வருதல் ஆகியவற்றுக்கு வெந்நீரை மருந்தாகக் கொள்ள வாந்தி 
உண்டாகும் .. இந்நிலையில் பத்தியமாக , பசும்பால் , கஞ்சி ஆகிய 
வற்றையே உட்கொள்ள வேண்டும் . 

( 234 ) சுரசூரைக்கு மருந்துண்ணும்போது , புளிப்புச் சுவை , 
கைப்புச் சுவையுள்ள பண்டங்களை விலக்க வேண்டும் . 

( 271 ) பிரமியத்துக்கு வங்கச் செந்தூரம் உட்கொள்ளும்போது 
இறைச்சியை நினைவிலும் கருதக் கூடாது 


பீனிசத்திற்குப் பத்தியம் 

( 343 ) கோழி முட்டை , பசும்பால் , ஆமணக்கு நெய் , முருங்கை 
யிலை , கத்தரிக்காய் கூட்டு , துவரை ஆகியவற்றை உட்கொள்ள பீனிசம் 
நீங்கும் . 

( 411 ) நீரிழிவு நோய்க்குப் பால் , நெய் , மகளிர்க்கூட்டம் , மீன் , 
இறைச்சி ஆகிய ஐந்தும் கூடாதவை . 

( 444 ) பித்த , சிலேத்தும நீரிழிவுகளுக்கு , நெய் நீக்கிய மோரை , 
மிகப் பருகுதல் , முசுட்டையிலை , ஆவிரை வேர் ஆகியவற்றை மேற் 
கொள்ள அவை நீங்கும் . 


குணவாகடம் 


1 . 


2 . 


3 . 


4 . 


ஆதியாங் கடவு ளாணை அடியிணை போற்றி போற்றி 
தீதுறு வியாதி தன்னைத் தெளிவுட னறிய வேண்டி 
கோதிலா நல்லோர்க் கேற்குங் குணமிகு பாடல் தன்னை 
நீதிசேர் படியின் மீதே நெறியுடன் உரைத்தார் மேலோர் . 
சொன்னதோர் குணங்கள் தன்னைத் தொகுத்துநீ ரறிவ தாகப் 
பின்னையுங் குணவ னாகிப் பேசிய குணத்தின் பாதி 
வன்மையா மறிஞ ராகி மறுபடி குணங்கள் செய்யும் 
இன்னமுங் குணங்கள் தன்னை இடம்பட வறிந்து சொல்லே . 
ஏறியுங் குறைந்து நின்று இட்டதோர் குணங்கள் தன்னைக் 
கூறிய குணம்பி ராயம் குறைவிடாச் சகம்வ றட்சி 
பாரிடுஞ் சுரங்கள் தன்னைப் பற்றிடுஞ் சுக்கி லத்தில் 
வேரிடுங் குணங்க ளாலே விதித்துநீ யாய்ந்து சொல்லேன் . 
நாடியிற் றெளிவி னாலும் நற்குறி குணத்தி னாலும் 
நீடுயர் விழியி னாலும் நிலைபெறு முகத்தி னாலும் 
சூடிய ரோகச் சேட்டை சொல்லிடில் நல்ல தென்று 
தேடிய குருடன் கையில் சித்திரம் போன்ற தன்றே . 
நாடியிற் றெளிவி னாலும் நற்குறி குணத்தி னாலும் 
நீடுயர் ( விழியி ) னாலும் நிலைபெறு முகத்தி னாலும் 
கூறிய வியாதி தன்னைக் கூறிடுங் குணபா டத்தால் 
வேறிடுங் குணங்க ளாலே விதித்துநீ ( யாய்ந்து ) சொல்லே . 

( வாத நோய் வகைப்பாடு ) 
எண்பது வாதந் தன்னை யிருவகை பகுத்துக் காணில் 
நண்பென வரைக்கு மேலே நாற்பது வாத மாகும் 
பண்புசேர் வரைக்குங் கீழே பகுத்துநாற் பதுவே யாகும் 
வண்புசேர் குழலி னாளே வாகடத் தியல்பு தானே . 


5 . 


6 . 


7 
. 


( முத்தோடங்களும் சேருமிடம் ) 
வாதந்தான் காலில் சேரும் வயிற்றிலே பித்தஞ் சேரும் 
சேதமே செய்யு மையுஞ் சித்திரக் கண்டஞ் சேரும் 
நாதனா ரருளிச் செய்தார் நன்றாகத் தரசு பாரில் 
வேதனூல் விதியி தென்று விரும்பியே விளம்பி னாரே . 


88 


குணவாகடம் 


8 . 


( வயிற்று நீராம்பல் குணம் ) 
உடம்ப துலந்துள் ளிரு ( ம ) லுண்டாய் உதடும் வீங்கி 

நாவறண்டும் 
தடங்கண் வெளுத்துப் புறங்காலுந் தடித்து வீங்கித் தாகமுமாய் 
அடர்ந்தே மூச்சுத் தொடர்ந்தோடும் அனந்தல் 

மிகவுமுண்டாகும் 
மடந்தாய் சொன்னோம் நீராம்பல் வயிற்றுக் குணங்க ளிவை 

கண்டாய் . 


9 . 


வருண வாதம் 
உதரஞ் சுரந்து மயக்கமுடன் வாந்தி யுள்மூச்சு முண்டாய் 
அதரமுங் கருகி மேலும் அற்பமே கழுத்து நோவாந் 
திதமிகு வருண வாதந் திருமுனி யருளிச் செய்தார் 
பதமுறு வேத னூலின் படியெனப் பகர்ந்த தாமே . 


10 . 


( வாதநோயில் மரணக்குறி ) 
மூச்சு வாங்கி நாவறண்டு முகமும் வாயுஞ் சுழிக்கலுமே 
பேச்சு முட்டாய் வியர்வருவிப் பெருக்கு முழலை தவனமிரைக் 
காய்ச்சல் குளிரு மற்புடனே கதித்துப் புறந்தா ளகைத்திடினும் 
மாச்சே மரண முண்டென்னு மரிய வாத மிதுவாமே . 


11 . 


பித்த பாண்டு குணம் 
இருமலே யிளைப்பு நெஞ்சி லிடிப்பது மிகவு ( மு ) ண்டாய் 
பெரு ( க் ) கவே நடக்கும் போதும் பேச்சுமூச் செரிவ தாகும் 
வெருவுறுக் கிறுகி றுத்து மேனியும் வெளுத்த தைக்கில் 
பெருகிய பித்த பாண்டு வெனப்பல பேச லாமே . 


12 . 


காமாலையின் குணம் 
முகமும் வீங்கிக் கண்வெளுத்து மூச்சு நடக்கி ( ல் ) முட்டாது 
அகமுந் துடித்து நாவறண்டு அணுகுந் தாது கெட்டிருக்கும் 
மிகவு மசனம் வேண்டாது மேனி வறண்டு வெளுப்பேறும் 
செகமே யறியச் சொன்னோங்கா மாலைசெய்யுங் ( குணங்க ) 

ளிவைகண்டாய் . 


குணவாகடம் 


89 


13 . 


பித்த ( குன்ம ) குணம் 
உண்டியை மறுக்க லாக்கும் முட்டி ( வட்ட ] நெஞ் செரிக்க 

லாக்கும் 
மண்டி ( நின்றே ........ வயிற் ) றையே வலிக்க லாக்கும் 
பண்டுமுன் பழம லத்தில் பைத்தியம் சேர்த லாக்கும் 
விண்டுதான் பித்த குன்ம மிது ( வென ) விளம்பி னாரே . 


14 . 


15 . 


வலி குன்ம குணம் 
பண்டுமுன் வயிற்றைப் பற்றிப் பலப்பட வலிக்க லாக்கும் 
கொண்டுநின் றாகா ரத்தைக் குமட்டியே யெடுக்க லாக்கும் 
மண்டியே காயம் வற்றி மயங்கெட உலர்த லாக்கும் 
வண்டுசேர் குழலி னாளே வலிகுன்மம் வரவு மாமே . 

எரி குன்ம குணம் 
வயிற்றை யெரித்துக் குடல் புரட்டி வாய்னீர் சுழற்றித் 

தலைகனத்து 
உயிர்ப்பை யழியக் கிறுகிறுத்து யோங்காரித் தேப்ப 

முள்ளிருக்கும் 
மயிர்க்கால் வழியே வியரரும்பி வயிறு பொருமிக் 

கனன்றிடுகில் 
வயிற்றே யெரிக்குங் குன்மமென இமையோர் சொன்ன 

குறியாமே . 


16 . 


பித்த குன்ம குணம் 
தலையுங் கனத்து ஓங்காரந் தானே மிகவாய் வாயூரல் 
நிலையுங் கெடவே கிறுகிறுத்து நின்றே வேர்க்கும் 

நெஞ்செரியும் 
குலையுஞ் செரியும் பித்தகுணம் கொள்ளுங் குன்ம மிதுவென்று 
கலையால் வல்ல தமிழ்வாணர் கண்டே பெருக்கப் பேசுவரே . 


வாதக் கரப்பான் குணம் 


17 . 


உடம்பெலாம் வெதும்பி நொந்து உலந்தரை சந்து கைகால் 
இடங்களே சுரந்து வீங்கி யிருப்பிடம் தருகை யாலே 
முடங்கவே வறண்டு தானும் முற்றியே வெடித்துப் புண்ணின் 
இடங்கிட கரப்பான் வர்த மென்றுதா னியம்ப லாமே . 


90 


குணவாகடம் 


18 . 


தலையுங் கனத்துக் குரலரிந்து தறுகா துடம்பு திமிருண்டாய் 
உளையுங் காலும் வீக்கமுமா யுலையா திருக்கு முறுப்புளையும் 
அலையுஞ் சரீர நோய்மிகுந்து வலிமை குறைந்து வறண்டுவரும் 
கொலையுஞ் செய்யுங் குணம்வாத கொடிய கரப்பா 

னெனலாமே . 


19 . 


20 . 


சந்துதான் மொழிபொ ருத்துத் தானங்க ளுளைந்து வீங்கி 
வந்துதான் காயம் புண்போல் வருந்தியே யிருந்து வாடும் 
நொந்துதான் திரும்பொ னாது நோயுடன் வெதுப்புந் 

தோன்றும் 
இந்தநோய் வரிலோ வாத கரப்பானென் றியம்ப லாமே . 
கண்ணுந் தூங்கி நடுவுந்திக் கனத்துச் சுரந்து வெதுப்பமுடன் 
அண்ணுந் தலையுங் கனத்திருக்கும் சற்றே யுடம்பு 

கிறுகிறுக்கும் 
மண்ணில் பிறந்தோர் தங்களுடன் வந்தே வருந்தி மயங்காமல் 
எண்ணில் வாதக் கரப்பா னெனயதுவும் பேச லாமேதான் . 
பித்தமேல் வெதுப்புத் தன்னால் பிறந்திடும் வறட்சி தன்னால் 
மெத்தமேல் வீங்கித் தோன்று மிகுந்திடு மூலத்திற் சூலை 
ஒத்ததோ ருதிரக் குன்ம மோடியே குடல்வா தங்கள் 
எத்ததோ ரனல்ந டுக்க மிடைவிடா துண்மை தானே . 


21 .. 


22 . 


வாய்ச் சூலையின் குணம் 
காயம் வற்றிக் கடுப்புண்டாய் கைகா லுளைந்து 

கனத்துருண்டும் 
நோயு மிகுந்து நொந்துடம்பு நோக்குங் கெட்டுத் தாதிருக்கும் 
சேயி னடவுந் தானாகத் திரங்கிக் கிழம்போ லாமென்னில் 
வாயும் வற்றிச் சூலையென வகுத்துப் பேச வல்லீரே . 


அத்திச் சூலையின் குணம் 


2.3 . 


அக்கியி லுள்ள சூலை யாவுடன் தென்பு காய்ச்சல் 
மிக்ககா திரைச்சல் மந்தம் மிகுத்திடு முடல்குளிர்கள் 
தக்கதோர் பித்த சோகை பாண்டுரு கபால குன்மம் 
கைக்குமாம் பித்த வாதங் கருத்திலே கண்டு சொல்லே . 


குணவாகடம் 


91 


வாத கோபம் 


24 . 


வாதமே கதித்த போது வாய்வுமே லெழும்பி மீளும் 
வாதமே யிரும லாகித் தொடர்ந்திடுஞ் சன்னி பாதம் 
பேதமே செய்கி ராணி பெருவயி றுதர தோஷம் 
போதவே வருமி தென்று பொருந்தவே முனிவர் சொன்னார் . 


25 . 


சேத்துப் பிரகோப குணம் 
ஐயுமோ கித்த போது அறியவே பூர்வ னாசம் 
நைய்யுமா மாந்த யீளை நளிர்குளிர் சந்தி விக்கல் 
செய்யுமே மூச்ச டைப்பன் தீதுரு காய ரோகந் 
தொய்யுமே யிளைப்புக் காசந் தோன்றுமென் றிருசி 

சொன்னார் . 


26 . 


வாதக்கரப்பான் குணம் 
இருந்தெழுந் திருக்கும் போது இற்றுகை கால்சந்து சந்து 
வருந்திடத் திமிர்த்து வீங்கி வறண்டிடில் வெடித்துப் புண்ணாய்த் 
திருந்திய அங்கந் தானும் செயலறப் பொருமு மாகில் 
வருந்துமிக் குணங்கள் கண்டால் வாதமாங் கரப்பான் தானே . 


27 . 


மந்தார காசம் 
துய்யதோர் நாசி தன்னில் தும்மலும் மிகவு முண்டாய் 
நொய்யநீர் விளைந்து நெஞ்சு நொந்தடைந் தீளை வாங்கும் 
நைய்யுமந் தாரகாசத் தடைவிது தானே யென்ன 
வைய்யமா முனிவர் சொன்ன வண்மையைக் கண்டு சொல்லே . 

அபிகா சிலேத்தும குணம் 
இருமலே யிளைப்பு முண்டாய் யீளையு மிகுந்து வாங்கி 
மருகிய வயிறு தானும் மந்தமே பற்றி நீக்கில் 
உருவழிந் துடம்பு வற்றி யுறுதியே கெடுமே யாகில் 
உருவியே யிருமல் தானு மபிகா சிலேத்தும மாமே . 


28 . 


29 . 


மகோதர குணம் 
அங்கமு மடைக்க வீங்கி வுரமெலிந் தாக மாகி 
அங்கிய வுதரந் தன்னில் வாயுவுஞ் சலமுங் கோத்துக் 
கங்குல்சேர் நோயுமானால் கடியதோர் வாந்தி பண்ணும் 
மங்கைதன் குலவு மாதே மகோதர மென்ன லாமே . 


92 


குணவாகடம் 


30 . 


வயிற்று நீராம்பல் குணம் 
மார்பில்கீழ் வயிறு தானும் வகைப்பட வீக்க மாகும் 
நேரொத்த காயம் வற்றி நிறமது வெளுத்து நாவும் 
நீர்வற்றித் தண்ணீர் தேடும் நினைவற்றுப் பலவும் கேட்கும் 
வார்கட்டு முலையாய் சொன்னோம் வயிற்றுநீ ராம்பல் 

தானே . 
வீங்குஞ் சலமு மிக்கோங்கு மிகுந்தே பொருமு முடம்பெங்கும் 
வாங்கு முதகந் தனைத்தேடும் வாங்கித் துயர மிகுந்திருக்குந் 
தூங்குங் கண்ணு மேல்மூச்சு சுவையிற் புளியில தாகிக்கும் 
மேங்கு மிதுவே பேராம்ப லிதுவே செய்யுங் குணமாமே . 


31 . 


32 . 


( மரணக்குறி ) 
நெஞ்சுமே லுடம்பு வற்றி நிலைபெற நரம்பு தோன்றி 
பஞ்சுபோல் நாவுங் கண்ணும் பாண்டமும் வெளுத்துக் காலுங் 
கெஞ்சியே அண்டம் வீங்கிக் குறுகியே மலமுந் தீயில் 
துஞ்சுவ துண்மை யென்று சொல்லுவா ருத்திரர் தாமே . 
குணங்குறி மிகுந்து தோன்றிக் குற்றமே குறைந்து நின்றால் 
ணங்குமந் திரம ருந்து இவைகளால் மீள்வ துண்மை 
குணங்களே குற்ற மேறிக் குறிகுணங் குறைந்து நின்றால் 
பிணங்கிடாச் சீவ னென்று பிரிந்ததாய்ப் பேச லாமே . 


33 . 


34 . 


கற்சூலைக் குணம் 
உற்றதோர் கீழ்வ யிற்றி லுருண்டுதோள் வளையம் போலப் . 
பற்றியே வலித்துப் பின்னைப் பரந்துதான் பொருமு மாகில் 
மற்றுள சூலை யென்று மனத்துளக் கதுவே பாடங் 
கற்பெருஞ் சூலை யென்று கருதிநீ கண்டு சொல்லே . 


35 . 


உள்குத்து வாத குணம் 
வேர்த்து விரைத்துப் பல்கிட்டி வெதும்பி நாவுந் தடுமாறுஞ் 
சீற்ற மிகுந்து கஞ்சிதண்ணீர் தேடுங் கொள்ள வொட்டாது 
பார்த்து மனிதரி ருக்கும்போது பரியும் . வாய்வு கீழ்நோக்கி 
பேர்ப்ப காரத் துள்குத்தும் பேணிச் சொல்வர் பெரியோரே . 


93 


குணவாகடம் 


36 . 


குடல்வாத குணம் 
உடலிடை யோடி மீண்டு யுலந்தரை சந்து கால்கைக் 
குடலிடைக் கூப்பிட் டோடிக் குமுறிடுங் குடலில் தங்கும் 
கடலிடைத் தரங்க மென்ன கலக்கிடும் நல்கி நிற்கும் 
நடலிடைக் குடல்வா தத்தின் குணமென நவின்ற தாமே . 


37 . 


குடல்வாயுக் குணம் 
குடலில் வலிக்குங் காலுளையும் குமுறி யிரையும் மந்திக்கும் 
உடலி லடங்கி யோடிநிற்கு மொருகா லன்றிப் புரண்டிருக்கும் 
கடலில் தரங்க மதுபோலக் கலக்க மூடே வாதை செய்யும் 
திடலில் பெருத்த வால்போலச் சிகைக்குங் குடலில் வாயுவிதே. 


38 . 


வாத குன்ம குணம் 
ஈரலும் நெஞ்சும் பற்றி எரித்திடு முளையும் பக்கங் 
கார்செறி- கபாலந் தானுங் கனத்தெழும் புரட்டிச் சுற்றி 
நேர்படக் கிறுகி றுத்து நினைவாகக் குடல்வ லிக்கும் 
வார்படு மானே வாத குன்மமாம் வகைகண் டாயே . 


39 . 


அக்கினி மந்தக் குணம் 
உண்டியிற் பொரும லாலும் உடன்விளை வித்த லாலும் 
கொண்டிடுங் கழிந்து தண்ணீர் கொதிப்புடன் வெதுப்ப 

லாக்கும் 
மண்டியே காயம் வற்றி மயங்கிட உலர்த லாக்கும் 
அண்டர்முன் வேதம் பேசு மக்கினி மந்த மாமே . 


40 . 


அந்தர வாயுக் குணம் 
பத்தியங் கொண்ட போது பலப்பட மலமுந் தள்ளி 
நித்தமும் புளித்தே பிட்டு நின்றுநீர் நெடுவ லாகில் . 
சத்தியுந் துழந்து காட்டித் தருலிடாத் தியானம் பேசில் 
அத்தனை குணமுண் டாகி லந்தர வாயு வாமே . 

அலத்தராமை வாயுக் குணம் 
மண்டியே வுதரந் தன்னில் மறைக்கு மூலாக் கினியை 
கொண்டதோ ராகா ரத்தைக் குழப்பியே தளமை யாக்கும் 
உண்டிடில் புளித் தெரித்தே . உடனுடன் மலமுந் தள்ளும் 
விண்டலந் தராமை வாயு வாமென விளம்ப லாமே . 


41 .. 


94 


குணவாகடம் 


42 . 


பீலிகை ( வாயுக் ) குணம் 
மலத்தை யிறுக்கி மந்திக்கும் வலுவா யுதரந் தனில்புரளும் 
பலத்தைக் குறைத்து யீரலொடு பெருகக் கனத்துத் திரண்டேறும் 
உலர்த்து மசனங் கொள்ளாது ஓங்காரித் தேப்ப முள்ளிருக்குங் 
குலத்திற் பெரிய பீலிகையின் குணத்தைப் பேசுங் குறியாமே . 


43 . 


காச நோயின் குணம் 
இருமிய செயலு முண்டா யிடையிடை சுரமுந் தோன்றி 
மருவிய மிடறுங் கன்றி யற்பமே வாந்தி யாகி 
மருவிய அசனந் தானு மறுத்துலந் தாளும் வற்றிக் 
கருவியைக் குறைத்து வாட்டிக் காசரோ கமென்ன லாமே . 


| 


44 . 


உளமாந்தைக் குணம் 
நெஞ்சுடன் பழுக்கும் பக்கம் நீள்வழிந் திருமி நொந்து 
பஞ்சுபோல் சுரமுந் தோன்றிப் பழுத்துள்ளே சீயுங் கட்டி 
அஞ்சவே யய்யும் பித்தும் அசனமு மொறுத்து வந்தால் 
ஒஞ்சிடா துண்மை சொன்னோ முளமாந்தை யென்ன 

லாமே . 


பீனிசக் குணம் 


45 . 


தலையும் வலித்து ஒருனாசிச் சளியும் விழுந்து ஒடுப்பட்டு 
மலையு னாதள் ளச்சென்றால் 

வறண்டே யிறுக்கித் 

திரண்டுவிழும் 
உலையு மிகவும் நாற்றமுமாம் மூடே தண்ணீர் விழுந்திருக்கும் 
பலமுஞ் சென்று மூக்கடைக்கில் பீனிச மென்பார் பெரியோரே . 


46 . 


பீனிசம் கபால வறட்சியின் குணம் 
தலையுங் கனத்து இறுகிச்சளி போலத் திரண்டு மூக்கில்விழும் 
மலையு மொடுப்பட் டொருக்காலு மதிகப் படுநீர் மாறாது 
நிலையுங் கெடவே பரிகாரம் நீதிப் படியே செய்துவரில் 
துலையும் படியே பீனிசமுஞ் சொல்லுங் கபால வறட்சியாமே . 


95 


குணவாகடம் 


47 . 


48 . 


புறவீச்சுக் குணம் 
அடுத்தடுத் தெடுத்துக் குத்தி அதிகமாய் விரைத்து வேர்த்துப் 
படுத்துநாத் தடுக்கில் பேசிப் பல்லது கிட்டி நெஞ்சும் 
மடுக்கவே கட்டிச் சீறி யங்கமும் பிறகே வீழில் 
திடுக்கிடில் புறவீச் சென்று செப்பலாஞ் செப்ப லாமே . 
குத்து மடுத்தடுத்துக் கொண்டேகி யேநிமிரும் 
மெத்தவிரைந் துள்ளுடலம் வேர்க்குமே - பத்தியமே 
சீறு மெதிர்த்தள்ளும் சிக்கென்னு மலைப்பூட்டின் 
ஏறும் புறவீச்சென் னும் . 

முகவாத ( சன்னி ) க் குணம் 
கண்ணில் தலையிற் புருவத்தில் காதில் செவிட்டில் 

குத்துண்டாம் 
பண்ணிப் பதைக்கு முகந்தன்னைப் பக்கம் பற்றி யேறிடுக 
எண்ணிச் சொல்வோ முகவாத மிடறுஞ் சன்னி யீதென்று 
நண்ணிச் சொன்னோஞ் சிலர்வாழ நாடுங் குணங்க 

ளிவைகண்டாய் . 


49 . 


50 . 


51 : 


கபால குன்ம குணம் 
வயிற்றை யழுத்தி மேல்நோக்கி வாய்னீர் பெருத்துத் தலைகனத்து 
உயிர்ப்பை யழித்துத் தலைக்குத்தாய் யோடி யடங்கு 

முடல்தன்னில் 
அயர்க்கு மயக்கு முடல்தன்னி லதிகப் படவே வாழ்விக்கும் 
குயிற்சொல் பயிலுங் கொடியிடையே கொதிக்குங் கபால 

குன்மமிதே. 
கபால வியாதிக் குணம் 
கண்டந் தன்னில் மேல்மூன்று கதிக்க மண்டை வறட்சிதன்னால் 
துண்டம் புருவங் கூடுநுதலில் சுழியில் கண்ணிற் குத்துண்டாம் 
மண்டுந் துயர மிகவுண்டாம் வலைபோல் கண்ணுந் தெரியாதாய் 
மண்டை முழுதும் பரந்துகுத்தும் வருந்துங் கபால வியாதியுமே . 

கபால சன்னிக் குணம் 
பெருத்து நரம்பு பிடரிதன்னைப் பேரப் பிரிய ஒன்னாது 
வருத்த மிகுந்த தலைகாலும் மதிக்கக் குத்தித் திமிர்த்தனவும் 
திருத்த மாக இடரடியில் திரியத் திரிய வொட்டாது 
கருத்தைக் கெடுத்துத் திமிர்ப்பேறுங் கபால சன்னி யெனக்கருதே . 


52 . 


குணவாகடம் 


96 


53 . 


இரத்த சூலைக் குணம் 
திரண்டு புரண்டு , கீழ்வயிற்றில் திதமாய் மாத விடைப்போதும் 
உருண்டு குருதி மிகுந்துவிழு மரையுந் துடையு முளைந்துவருந் 
திரண்டு சிலனாள் சிக்கிநிற்குந் திதமாய்க் கருவை யழிப்பிக்கும் 
உருண்ட இரத்தச் சூலையென உறுதி யிதுகண் டுரையீரே . 


54 . 


கர்ப்ப ரோகக் குணம் 
பொருமித் திரண்டு கீழ்வயிற்றில் புண்பட் டழுந்துஞ் 

செயல்கண்டு 
மருவிப் பழகி நின்றாக்கால் மசக்கிச் செவ்வேயது மாறாது 
ருவிப் பிழிதல் போல்மேனி உலர்ந்து திரங்கி ஒடுவுண்டாய் 
கருவை யழிக்குங் கொடியிடையே கருது கெர்ப்ப ரோகமிதே. 


55 . 


உள்மூலக் குணம் 
மலத்தை யிறுக்கி மந்திக்கும் வறண்டால் ரத்தம் மலத்தில்விழும் 
முலத்தில் வருவ துண்மையென உண்டே வயிறு 

உளைந்திருக்கும் 
தலத்தில் கானத் துள்மூலம் தசையா துளைக்குந் தானத்தில் 
பலத்தைக் குறைக்கும் வியாதியெனப் பேசி யிருப்பார் 

பெரியோரே . 


56 . 


சத்தி குன்மக் குணம் 
மயங்கிடும் வெளுக்கு மேனி வாயுவு மிகுந்தான் வற்றும் 
செயங்கெடாச் சத்தி பண்ணிச் செரித்திடா தெரித்து நெஞ்சு 
பயங்கெட வுண்ண வொட்டாப் பயித்திய மிகுந்து தோன்றும் 
தயங்கிய சத்தி குன்மந் தானெனுந் தடங்கண் மாதே . 


வாத குன்மக் குணம் 


57 . 


சந்துதா ளுந்தி வற்றித் தன்னிழல் வற்றித் தோன்றும் 
அந்தகா ரங்கள் தன்னா லதிகமாஞ் சரீர வாதை 
வந்துதான் தோன்று நாளில் வகைப்பட வாத குன்மம் 
அந்தமா முனிவர் சொன்ன யவாவுறு வேத மாமே . 


97 


குணவாகடம் 


58 . 


வாயுக் கிராணிக் குணம் 
பொரும லிரைச்சல் செரியாமல் புளித்தே யேப்ப மிகவிடுதல் 
நருவ லிரும லிராவிடுத லிறுகி மலமு முடன் கழிதல் 
பெருகப் பேசும பானமிது பிறவா தோர்வலி புண்ணாகில் 
வரிசைக் குரிய பலங்குறையும் வாயுக் கிராணி வகையாமே . 

வலிகுன்ம வாயுக் குணம் 
மறந்திடு மன்னந் தன்னை வயிற்றினில் வலியுந் தோன்றுஞ் 
சிறந்திடுங் கஞ்சி தண்ணீர் தேடுங் கொள்ளவொட் டாது 
விரைந்திடாத் துயரந் தோன்று மிறுகுதல் தளரு மானால் 
வறண்டிடு மிகுந்து தானும் வலிகுன்ம வாயு மாமே . 


59 . 


மூலவாயு குணம் 


60 . 


வற்றி மலந்தீயு மந்திக்கு மேல்வெளுக்குஞ் 
சற்று மிரைச்சல் தணியாது - முற்றுமது 
மூலமாம் வாயுவென முன்னோ ருரைத்தபடிச் 
சீலமாய்க் காண்போர் தெளிந்து . 


கபால வலிக் குணம் 


81 . 


விருத்தம் 
ஓடி உளைந்தே மருகிவரு மொருக்கால் விடாமல் மிகக்குத்தும் 
வாடிக் காயம் வறண்டுவரும் வலுவாய்ப் பதறு முளைவாகத் 
தேடிப் புணர்ச்சி தனைச்செய்யாச் சிறுநீர் தெளிந்து கருகிவிழும் 
நாடிக் கபால கனப்புவலி நயந்தே நாளில் நல்குவதே. 

வாத குணம் 
ஓடிய வாத மாகி லுடல்தலை நெஞ்சு சந்து 
தேடிய கால்கள் கைகள் திறமதாய் பலக்க வொண்ணா 
வாடிடு மேனி தானும் வறண்டுமே நாவும் பல்லு ( ம் ) 
ஓடிடு முடல்கள் தோறு முளைவுடன் குத்து முண்டே . 


62 . 


63 . 


மகா சன்னி வாத குணம் 
கையுங் காலு மொருபக்கம் கன்க்கத் திமிர்த்துச் சாவாக்கி 
மெய்யு மறவே மெலிந்துவரும் வெதும்பும் நாவுந் தடுமாறுஞ் 
செய்யுங் குணத்தை நாடியறி -செப்புமகா சன்னி வாதமென 
உய்யும் படியே வகைகாணா உலகோ ரறிய வுரைத்தோமே . 


குணவாகடம் 


98 


64.. 


விஷபாக குணம் 
வீங்கும் வற்று மொருபக்கம் மேனி வறண்டு வெளுப்பிடுங்கண் 
தூங்குந் தலையுங் கனத்திருக்குந் துயர மிகுந்த தாயிருக்கும் 
வாங்கிப் புசிக்க மாட்டாது வாயு வுடலில் விஷம்போல 
வேங்கிக் கொல்லும் விஷபாக மிதுவே செய்யுங் குணமாமே . 


துடிப்பு வாத குணம் 


வெண்பா 


65 . 


ஓடுந் துடிக்கு முடலேறவும் பார்க்கும் 
நீடுஞ் சுரந்துடலில் நின்றடங்கும் - தேடுந் 
துடிப்புடைய வாதமெனத் தோகைநல் லீர்வந்து 
தடுத்திடுமே நாள்தோறுந் தான் . 


66 . 


புண்ணடுக்கு வாத குணம் 
நடுக்குஞ் சுழற்றித் திமிரரா வறட்சிவெற்பு 
அடுக்கடுக்க அம்பாவை யாக்கு முடுக்கி 
கிடுகிடெனக் கொண்டே செடியில்விழத் தள்ளும் 
நடையிடரிப் புண்ணடுக்கு வாதம் . 


மகா சன்னி குணம் 


67 . 


அம்மு மயக்கு மறிவை யறவழிக்கும் 
விம்முஞ் சலம்போல விரைப்பிக்கும் - செம்மை 
மறைக்குமகா சன்னியென வாகடநூல் பேசுங் 
முரைக்குமா முன்னோர் மொழி . 


68 . 


வாத சன்னி குணம் 
நடுக்குஞ் சுழற்சி செய்யும் நாத்தடுக்கிப் பேசுங் 
( கடுக்கு ) முளையுமிரு கால்வார் - மடக்கொடியீர் 
நடுக்குமிது வாதசன்னி நம்பியிது மீளாத் 
தடுத்திடுமே னாள்தோறுந் தான் . 


69 . 


எண் . 18 - இல் கண்ட பாடலே மீண்டும் எழுதப்பட்டுள்ளது . 


குணவாகடம் 


99 


70 . 


அக்கினி மந்த குணம் 
வந்து மிகுந்து பசியெழும்பும் வயிறு மழற்றி மந்திக்குஞ் 
சிந்தை தன்னில் நினைந்ததெல்லாஞ் செல்லுங் கொள்ள 

வொட்டாது 
இந்தக் குணமே யிருந்ததென்னி லிதுவே அக்கினி மந்தமென 
அந்தப் படியே முன்னோரு மருளிச் செய்த திதுவாமே . 


மந்தாக்கினி வாயு குணம் 


வெண்பா 


71 . 


நீண்டு ( ம் ) பசிமிகுந்து நின்ற வாயளவு 
வேண்டி னதைத்தின்ன விரும்புமே - மீண்டுமது 
சந்தோஷ மாகித் தயவாகி வாந்தி செய்யும் 
மந்தாக் கினியென்னும் வாய்வு . 


72 . 


குண்டல ( வாய்வுக் ) குணம் 
கண்டிக்கு முதரந் தன்னில் கதித்திடுங் கூப்பிட் டோடும் 
விண்டிசை விரும்பித் தின்னில் மென்படு முருண்டு கற்போல் 
தண்டித்துச் சிதறிப் பின்னைச் சிதைத்துடல் பரந்த டங்கிக் 
கொண்டிப்போ குடலில் தங்குங் குண்டல வாய்வு மாமே . 


73 . 


கர்ப்ப விப்புருதி குணம் 
திரண்டு புழுக்கை யுருண்டுவிழுந் தீராச் செயலும் 

பரிந்துவிழும் 
வறண்டு முடலம் வற்றிவரும் மயமுங் கெட்டுத் தாதுக்குஞ் 
திரண்ட தனத்து மடந்தையரே தீராக் கர்ப்ப விப்புருதி 
யுருண்ட புழுக்கை யுள்மூலம் உளையுங் கர்ப்ப ரோகமிதே. 


74 . 


சுரச்சூலை குணம் 
பக்கமாஞ் சூலை தோன்றில் பலபட உதரந் தன்னில் 
ஒக்கவே சுரமுந் தோன்று முளைவுபோற் குளதே யென்னில் 
மிக்கதோர் சூலை யென்று விதனமற் றிருப்ப தன்றித் 
தக்கதோர் சுரத்தின் சூலை தானெனப் பேச லாமே . 


குணவாகடம் 


100 


75 . 


குன்ம சூலைக் குணம் 
மேல்வய றதனில் வந்து மிடைபட வலிந்தெ ரித்துச் 
சாலவே வாயி னீரூறித் தறுகிடா தேப்ப முண்டாஞ் 
சீலமாங் குளிரே மூன்று சிறுகவுள் வெதும்பு மென்னில் 
கோலமாங் குழலி னாளே குன்மமாஞ் சூலை தானே . 

அக்கினி மந்த குணம் 
மலமுங் கழியுங் கிறுகிறுக்கும் வறண்டால் வயிறு வலித்துளையும் 
சலமு மிகுந்து கழிந்திருக்குஞ் சிறுக இரத்த மலத்தில்விழும் 
பலமும் குறைந்து நயனமுகம் பேதப் படவே வெளுத்துவரு 
மலையுங் குணங்க ளிதுகண்டா லக்கினி மந்த மிதுவாமே . 


76 . 


77 . 


வாயுக்கிராணி குணம் 
பொருமு மிரையுங் கழிந்திருக்கும் போதப் புறந்தா ளதைதுவந்து 
மருவு மசனஞ் செய்யாது வறண்டே யுடம்பு வற்றிவரும் 
பருகுந் தண்ணீர் நாவறளும் பலகா லனந்தல் கனவுமிகும் 
வெருவும் வாயுக் கிராணியென விரித்துப் பேச விளம்பினரே . 


சருவாங்கி குணம் 


வெண்பா 


78 . 


கடுக்கு முளையுங் கனத்து மிகனொந்து 
படுத்து முழுதங்கம் பார்க்கு - மடுத்த 
சருவாங்கி வாதமெனத் தாரணியோர் பேசு 
மருவாக வம்புவிக்கெல் லாம் . 


பெருவயிறு குணம் 


79 . 


விருத்தம் 
கருவிய மந்தம் பற்றிக் காயமே லுடம்பு வற்றிப் 
பெருகிய வுதரந் தானும் பெருகிடப் பொருமி விம்மி . 
மருவிய வுண்டி மாறி மலத்தையும் பரிப்ப தென்னில் 
பெருகிய வுதர தோஷம் பெருவயி றென்ன லாமே . 


குணவாகடம் 


101 


80 . 


வறட்சியிருமல் குணம் 
புகைந்தே யிருமல் வறட்சியது போதத் தாது கிரந்தியெனத் 
தகைந்தே கண்டிச் செருமுகிலோத் தறுகா தானே பற்றியென 
வகைந்தே மூச்சா மிளைப்பதுமாம் வறண்டா லிவையால் 

வருவதென 
மிகுந்தோர் பேசும் வாகடத்தை வினவி யறிந்து விளம்பினரே . 


81 .. 


மருந்திட்டிருமல் குணம் 
மாதர் மயக்கை மருந்தீட்டில் வந்தே யிருமல் புலால்நாறுஞ் 
சேத மிகுந்து பயித்தியமுஞ் செரியா . தேப்ப மிகவிடுதல் 
வாதை மிகுமே கடிவிஷத்தில் வந்து மீளை யிருமலதாய் 
நீதிப் பயில்சேர் சிரத்தில்மிக நின்று மயக்கிக் கொண்டிடுமே . 


82 . 


வாத பித்த ( சிலேத்துமம் ) பகைத்தால் வரும்படி 

வாதமும் பித்த மையு மந்தித்துப் பகைக்கு மாகில் 
சேதமே செய்யுஞ் செய்யாச் செலுத்துனாட் செலவே மீளாத் 
தீதுறு வியாதி வெப்பு திருமுனி யருளிச் செய்த 
தீதிவை உண்மை யென்று இமையவ ரருளி னாரே . 


83 . 


84 . 


தைல பதம் அறியும்படி 
மந்தமாம் பதம தாகில் வழுவழுத் திழுகிக் காணும் 
அந்தமத் திமித்திப் பாக மதிவிடு மெழுகு போலாம் 
வெந்திடு மந்தபாகம் விரிந்திடிந் திழ்ந்து தூளாம் 
இந்ததோ யென்னை வைக்க இவைபதம் மென்ன லாமே .. 
மந்தமாம் பதம தாகில் வாதத்துக் கதுவா மென்க 
இந்தமாம் பதம தாகி லிழகிப் பித்தத் துக்கு 
அந்தமாம் பதம தாகில் அமைத்துள புண்ணைத் தீர்க்கும் 
யிந்தநோ யெண்ணெய் வைக்க இவைபத மென்ன லாமே . 
திருவைப்போல் மேனி யாக்குந் தீதுறு புண்ணை யாற்று 
மருவொற்ற வாத பித்தம் கபத்தையும் விரோசிப் பாகும் 
இருவிக்கத் தட்டம் வீக்கம் முரைத்திடுச் சத்தி மந்தம் 
மொருவித்து மொழியச் செய்யும் முறுதியாங் குணங்கள் 

தானே . 


85 . 


குணவாகடம் 


102 


86 . 


கபால குத்துக் குணம் 
புருவச் சுழியில் குத்திநின்று போகம் புரியு மல்லாமல் 
உருவக் குத்து மூச்சுதனி லோடி யடங்குஞ் சிரந்தன்னில் 
மருமொய்த் தளக வல்லீரே மறுசொற் படிக்கு மிடமில்லை 
பெருகக் கபால குத்திதென்று பேசப் பகர்வீர் பெரியோரே . 


சத்தி கபால குணம் 


வெண்பா 


87 . 


மெத்தத் துரத்திமிக மேதினியெல் லாஞ்சுழலுங் 
குத்திக் கபாலமிகக் கொண்டதிருஞ் - சத்தி 
யெடுக்குங் கிறுகிறுக்கு மிவ்வலியுந் தீ ( ர் ) ந்து 
தடித்தடங்குஞ் சத்திகபா லம் . 


88 . 


வாயுக் கிராணி குணம் 
பொருமுங் கழியும் புளித்துநெஞ்சு நின்றெறியும் 
இருமு மிரையு மியல்பாய்- வெருவப் 
புறந்தாளு மூடே புடைத்துடம்பு வற்றி 
வறண்டேறும் வாயுக்கிரா ணி . 


89 . 


90 . 


உளமாந்தைக் குணம் 
இருமிச் சுரமுந் தலைவலி ( யு ) மிரங்கா தன்னம் விழும்போல 
பெருகக் குத்திக் குடைந்துளையும் பிதற்று மரிய வாய்வெருவும் 
முருகச் செயலுங் கெட்டுமிக வுறக்க மறவே வீழ்ந்திருக்கும் 
ஒருமைப் படவே வகுத்திசைக்கு முளமாந் தைக்குக் குணமாமே . 

சூனியத்துக்குச் சோதனை மருந்து 
வடக்கே போன பிராய்வேரை வரைந்து வெட்டி யிழைத்தெடுத்து 
நடத்து மரிசி தனில்பொரித்து , நன்றாய்த் தவிடு பிடித்தருந்த . 
இடிக்கு மருந்து சூனியமென் றென்றி லிதுவே யினிப்பாகும் 
மடக்குஞ் சூனிய மில்லையாகில் வருந்தத் தவிடுக் கைப்பாமே . 
பொக்கணம் பிச்சி மூலம் போதவே துவைத்துச் சாறு 
தக்கவே கொண்டு நெய்யில் தான்மிகக்குழைத்த ( ரு ) ந்தில் 
துக்கமே யெழுப்பி மெய்யில் துய ( ரு ) று ரோக மானால் 
மிக்ககை மசக்குந் தானு மிகுத்தவஞ் சனையும் போமே . 


91 . 


குணவாகடம் 


103 


92 . 


வலி குன்மம் 
வந்தே உதரந் தனில்வலிக்கும் வயிறு கழியும் வாந்திக்கும் 
நொந்தே மேனி வறண்டேறும் நோயு மிகுந்து தலைவலிக்குந் 
தந்தால் மருந்து தனைமீறுந் தருகாத் துயர மதுவுண்டாம் 
வெந்தே விழுந்து போமளவும் விடாதே மிகுந்த வலிகுன்மம் . 


93 . 


அசாத்திய குணம் 
இடைதுடை மார்பின் கீழே யெதிரிடப் பற்றி யோடி 
முடிகிடி லங்க மாகில் மூவரி லொருவ ரோடப் 
பருகிடுந் தண்ணீர் போதப் பஞ்சிடுங் கண்ணும் வாயும் 
வறளிடு மிதுவே கண்டால் மரணமென் றுரைக்க லாமே . 


94 . 


கபால குன்ம குணம் 
வற்றிய மலச லங்கள் மற்றுள விழிகள் நாசி 
உற்றமை செவிகண் ணாக்கு உறுதியில் பரிசு பார்க்கில் 
இத்தனை குணமுங் கெட்டு இருந்ததே இருக்கக் கண்டால் 
வித்தகர் தன் முன் சென்று மீள்வதோ ருண்மை யாமே . 


95 . 


தலையுங் கனத்து வலித்தயர்ந்து தறுகா தழற்றுந் திமிர்த்துடம்பு 
மலையும் நடுக்குங் கிறுகிறுக்கும் அயரா துச்சி கண்ணிவையும் 
உளையக் குத்திப் பிடரிநரம்பு முளையு மனந்தல் வாயூறுங் 
கலையிற் பாரி உடலடங்கிக் கதிக்குங் கபால குன்மமிதே . 


போர் மாந்த குணம் 


வெண்பா 


96 . 


பொருமுங் கழியும் புரண்டுவலி யுண்டா 
மருவுமுலை யுண்ணா மயக்கும் - வெருவுமது 
சத்திசெயுங் கண்குழியுந் தான்மயங்கி யே ... 
மெத்தியுறு போர்மாந்த மே . 


97 .. 


பிளவை சிகிச்சை 
ஆயுரு வேத முன்னோ ரடைவுடன் பேசி வைத்த 
நோய்மிகு பிளவை தன்னை நொய்யதாய்த் தீர்க்க வேண்டி 
வாய்மையாய் மருந்து கார மற்றுள பரிகா ரங்கள் 
தூய்மையாற் தெளிந்து கண்டு சுகப்பட மருந்து சொல்வாம் 


104 


குணவாகடம் 


98 . 


99 . 


100 . 


பெரிய பிளவை 
பிளவை முள்ளெலும்பில் பெருக்கப் பனைத்து 

நடுமுதுகில் 
அரிவை யிதுவு மாறாது யடங்கா துழலை யதுவெடுக்கும் 
அரிய பொன்னா வரையல்லி யதுவும் புன்னைக் காயளவு 
உரிய பழமோர் தனிற்குடிக்க உழலை தவன மோடிடுமே . 
முதுகிடை மையத் தானம் முள்ளந்தண் டதிலே பற்றிப் 
பதுமரங் காயே போலப் பிளவையும் பலகண் ணாகில் 
மதியுறு மருந்தி னாலு மற்றுள கருவி யாலும் 
விதியிது படியீ தென்று வேதமா முனிவர் சொன்னார் . 
செப்புடன் குத்து மூச்சு சேர்ந்திடா துழலை சோபந் 
தப்பிடா நாவ றட்சித் தருகிடாச் சலத்தின் வாதை 
முப்புரக் கண்ணே போன்று மறைமையால் வியாதி தானும் 
இப்படிக் குணங்க ளெல்லா மிருவகைப் பிளவை தானே . 
மார்பினி லீரல் தன்னில் மறுப்படா தண்டுங் கோல்போல் 
நேர்படச் செம்மை யாகி நிற்பதே வாயு நெஞ்சில் 
கார்செறி குழலினாளே கருவியாக் கீறி காரம் 
3 பர்படக் கட்டப் பக்கப் பிளவையும் விட்டுப் போமே . 
முதுகிற் புறத்தி லுறைபோல முள்ளந் தண்டு தனைத்தப்பி 
இதுவே வருகில் மரணமில்லை எனவே கண்க ளடைபடுமென்று 
அதிலே மேனி குளிர்சுரமுந் தவன முழலைக் கழிச்சலுடன் 
இதுதான் பக்கப் பிளவைதனக் கிதுதான் காரங் கீறியிடே . 
காரந் துரிசு பாசாணம் கரியா தளவில் குறையாமல் 
சேரப் பொடியா வெண்ணையுடன் திரும்ப வரைத்துச் 

சீலையுடன் 
நாரத் தடவி யுள்சீலை யங்குந் தள்ளிப் புண்ணிலிடப் 
பாரப் பிளவை கரைந்துருகிப் பாரிப் பவனம் பரிந்திடுமே . 


101 . 


102 . 


103 . 


104 . 


தயிர் சோறுங் கட்ட 
பரிந்திடும் புண்ணில் காரம் பகைத்துண்ணி லாம லாறப் 
பரிந்திடு தயிருஞ் சோறும் பிசைந்துவை மூன்றா னாளில் 
அரிந்துவைத் . தமரக்கட்டி யவிழ்ந்துவெப் பாற்றிப் பின்னைச் 
சிறந்திடு . மெண்ணெய் பண்ணத் தெளிந்துநீ மருந்து செப்பே . 


குணவாகடம் 


105 


105 . 


106 . 


செப்பிய யெண்ணெய் வைக்கச் சிறந்தயா விரைவேர் னாழி 
ஒப்புடன் துடரி பூலா ஓரொன் றதனிற் பாதி 
எப்பெருஞ் சரக்கு நிற்க யிரண்டிரு பதக்கை யாகி 
கைப்புவேம் பாடல் கூட்டிக் காயமா மெண்ணெய் பண்ணே . 
எண்ணெயுஞ் சீலை தானு மிடைவிடா பகைமைக் காகும் 
நண்ணுமா வரையி லையை நயக்கவெச் சோட்டில் கொண்டு 
புண்ணின்மேல் வைத்துக் கட்டப் பொருந்துமாம் பிளவைப் 

புண்ணென்று 
உண்மையா யுரைக்க முன்னோ ருறுதியாய்க் கண்ட தாமே . 


107 . 


-108 . 


109 . 


பத்தியம் 
கண்டதோ கறிகாய் பால்நெய் கருத்ததி லுற்ற தெல்லாம் 
கொண்டிடில் குற்ற மென்று கூறினார் முனிவர் முன்னோர் 
விண்டலாத் தூது ளங்காய் மேவிய முருங்கை யத்தி 

பண்டு முன் பழகு மோரும் பத்தியந் தயிரு மாமே . 
பிளவையில் சாத்தியம் அசாத்தியம் அறியும்படி 

உழலை தபணம் பரிதாப முளமுச் சுரங்கள் நாவறட்சி 
குழறி வெருவல் குரைகண்ணால் கொள்ளா தனந்த லறமி ததல் 
அழகு செறியும் கொடியிடை ( யே ) அம்மா வாசை யதுகண்டால் 
அளவு மில்லா வாதையென அதுதான் மீள்வ ( த ) ரிதாமே . 
எண் . 94 - இல் உள்ள பாடலே இங்கு மீண்டும் வந்துள்ளது . 
நெல்லியுடன் நிலப்பனையின் கிழங்கு தானும் 

நெற்பொரியு மாவாரை நீண்ட வேரும் 
சொல்லரிய வற்றாவின் வெண்ணெய் சேர்த்துத் 

திதமாக வீக்கத்தின் மேலே பூசக் 
கொல்லியதோர் பிளவைதனிற் காய்ச்சல் காயங் 

குணத்தேழு வருங்கண்ணால் விழுநீர்ப் பாய்ச்சல் 
மெல்லியதாது முலைப்பாலுங் கூட்டிக் கொள்ள 

விதனமுடன் வலிதானும் விரவிப் போமே . 
ஆவாரை யல்லி நெல்லி யதுவுடன் பூலா வேரும் 
கோவினில் வெண்ணெய் தன்னில் குழைத்துவீக் கத்திற் பூச 
வேய்மிகுந் தனல்போல் வீக்கம் வேதிய வையகத் தீரத் 
தாவிக் குழைத்துப் பூசிலொத்த தயிருங் கூட்டிக் கொள்ளலாமே . 


110 . 


111 . 


106 


குணவாகடம் 


112 . 


வஞ்சிக் கொடியார் முலைப்பாலும் வராகிக் கிழங்கோ 

டாவெண்ணெய் 
செஞ்சொல் படியே யரைத்தொன்றில் திரும்ப வழித்து 

யகல்வைத்து 
வஞ்சப் பிளவை முகந்தன்னில் மானே ( வானே ) வழித்து 

வணிந்தப்பக் 
கெஞ்சிச் சுரமோ டழல்வீக்கங் கெட்டே பட்டுப் போய்விடுமே . 


பிளவைக்கு உள்ளுக்குக் கொள்ள 


113 . 


வெண்பா 
மருசுமந்த மென்கொடியும் வன்குறுவை நெல்மாவும் 
மலர்சிறந்த ஆவிரையின் தாதுமா துளைவிலா 
நீரே யொருத்துவரும் நில்லென்னும் பிட்டதனைப் 
பூரே யெனக்கொள்ளும் போது . 
சேயிரை யன்ப தொக்கத் தீயெழ வறுத்துத் தூள் செய் 
தாவிரை வேர தன்னை யரைத்துமென் பொடிய தாக்கி 
ஏவினீர் பிளவைப் புண்ணி லிணங்குநெய் தன்னைப் பூசித் 
தூவிட நீரும் வற்றிச் சுருதியா யுலரும் புண்ணே . 


114 . 


115 . 


பிளவை ( க் குணம் மு ) ற்றும் 

இரத்த மூல குணம் 
தொப்பூழும் வலித்து நொந்து துளங்கிடா யிரத்தம் வீழ்ந்து 
அப்பொழு துள்ளமூல மறியவே வெளியில் தள்ளும் 
தப்பிடா மேனி வற்றித் தறுகிடா தூடே சென்று 
இப்படி ரத்த மூல மொன்றுதா னியம்ப லாமே . 

குவளை விப்புருதிக் குணம் 
இடுப்புடன் முள்ளந் தண்டு இருபுறம் விலாக்கள் நெஞ்சு 
நடுக்கிய குளிர்ச்சி வெப்பு நயக்கவே கொதித்துக் குத்தும் 
அடுத்திடு முதர நோயு மயக்கமோ டிருமிச் சீயும் 
குடிக்கொள விருந்த தென்னில் குவளைவிப் புருதி யாமே . 
இந்தநோய் நின்ற னாளி லிருமிய செயலு முண்டாய் 
வந்துதர னாளும் வற்றி மதித்திடுஞ் சேர்க்கு மாக்கும் 
முந்தவே ஐயும் பித்து முடிகிடக் குளிர்ச்சி வெப்பும் 
வந்துமூச் சீழை தானும் வற்றிடில் மரண மாமே . 


116 . 


117 .. 


107 


குணவாகடம் 


118 . 


உளமாந்தைக்குப் பத்தியம் 
மத்திய மச்ச மாகில் பருவிரால் சுரவு நெய்த்தோல் 
சுத்தமாங் கினத்தில் சொல்லில் தொடர்ந்தொரு மேவு காடை 
முத்தவெண் கோழி முட்டை முருங்கைதூ துவளை முள்ளி 
முற்றிய பொன்னாங் காணி முயலுட னுள்ளான் கூட்டே . 
இந்தநோய் நின்ற னாளி லிருத்திய கசரோ கமாம் 
முந்தவே அய்யும் பித்த முடிகிடிற் குளிர்ச்சி வெப்பு 
வந்ததோர் குணங்கள் கண்டால் மயங்கிடா தேதான் நாளும் 
பைந்தொடி யாவின் பாலுங் கீரையும் பருக லாமே . 


119 . 


120 . 


உளமாந்தைக்குக் குடி மருந்து 
குன்றி முசுட்டை கொடிவேலி ( வேலிப் ) பருத்தி குன்றாமல் 
நின்றோர் நிலத்தில் குமிழியிலை நீதி பயிலும் பீலியிலை 
சென்றே பிடிக்குஞ் சிற்றமல்லி சேர வரைத்தா வின்பாலில் 
அன்றே குடிக்கி லுளமாந்தை யகன்றே சீப்புண் ணாறிடுமே . 
நிலக்குமிழ் துடரி பூலா நிலத்தினில் நின்பஞ் சம்பு 
பலப்படி யஞ்சுங் கொள்ளப் பலசரக் கதனைக் கேள்மின் 
நலப்படு கோஷ்ட முள்ளி நற்கடு நெல்லி . தான்றி 
குலப்படு மதுரம் பாடல் கூட்டிநீ யெண்ணெய் கொள்ளே . 


121 . 


உளமாந்தைக்குக் களி வகை 


வெண்பா 


122 . 


குறிஞ்சி யிலையைக் குறுவைநெல்லின் மாவில் 
செறிந்தகளி எண்ணெயுடன் தின்ன - அறிந்த 
உளமாந்தை மூச்சி லுடம்பிலிது நோவுங் 
களைதீர்ந்து கண்ணடைக்குங் காண் . 


123 . 


உளமாந்தைக்குப் பிட்டு 
வேங்கைமரத் தோலுடனே மென்குறுவை நெல்மாவை 
ஆங்கதனைப் பிட்டாவ தாக்கியே - பாங்குடனே 
எண்ணெய்தனில் தோய்த்தருந்த யென்னு முளமாந்தைப் 
புண்ணிருமல் சீயொடுவும் போம் . 


கு-- 8 


108 


குணவாகடம் 


124 . 


உப்பிலியு முருமுகந்த விடத்தே ரிலையும் 
ஒப்ப முசுமுசுக்கை முட்குமிழு மிப்படியே 
கோவின( ப் ) பாலில் குடிக்க விழுந்தோடும் 
மேவுமுள மாந்தையிது வே . 


உளமாந்தைக்குக் குண்டலாதி யேரண்டத் தைலம் 


125 . 


விருத்தம் 
சித்தார் சீந்தில் சிவன்வேம்பு திருந்த நிலத்தில் குமிழ்வேருங் 
கொத்தங் கோஷ்டம் வேம்பாடல் குலவு கறுஞ்சீ ரதிமதுரம் 
மெத்த மிளகு சீரகமும் வெந்தே யெண்ணெய் விழுங்கினக்கால் 
( பத்தே ) எட்டே நீர்ளதனிற் பறந்தே ( யோடு , முளமாந்தை . 


அதிகமான குண்டலாதி ஏரண்டத் தைலம் 

ஆசிரிய விருத்தம் 
126 . இயற்பெரிய சங்கினொடு இம்பூரல் சாரணை 

வல்லியிப் படியாடா தோடை 
இயல்புடைய தூதுவளை குக்களி கையாந் 

தகரை குமிழின் வேருடனே 
மயக்கறு வராகியொடு சித்தா மட்டி 

மாகாளி வலியதோர் புலியுடைவேர் 
மருவுமுக் காவேளை சீதேவி ஓரிதழ் 

நல்வண்ண முத்தமுத வல்லி 
செயற்பெரிய செவ்வள்ளி கொத்த மல்லி 

செய்சீர சேருங்கற் கடகமுடன் 
எய்யதோ ரதிமதுரம் நெல்லிதிப் பிலிகருஞ் 

சீரகம் செறிகுப்பை வேம்பாடல் 
நயப்போடு வடித்தெண்ணெய் நக்கிலிலோர் கசரோகம் 

நாறுமுள மாந்தை யுடனே 
நெய்யீழை விப்புருதி முதலான ரோகமே 
நைந்து நொந்தே தீருமே . 


உளமாந்தை முற்றும் . 


109 


குணவாகடம் 


127 . 


128 . 


பித்த குணம் 
பித்தத்தில் வெதுப்புப் பற்றில் பெருத்திடுஞ் சத்தி குன்மம் 
சித்தத்துள் வலித்தெ ரித்துத் தெளிவுறக் கழிச்ச லாகும் 
மெத்தத்தி லீர லோடே மிகுந்துதா னெரித்த ழற்றுங் 
கைத்தற்று நாக்குத் தானுங் கைத்தடிற் பித்த ( மா ) மே . 
நெற்பொரியும் பசும்பயறு வில்வ முல்லை 

நேரியசீ ரேலமுடன் சுக்கு நெல்லி 
முற்படவே யிளநீர்காஞ் சிரண்டொன் றாக்கி 

முற்றியபின் னெடுத்துவடித் தூற்றிக் கொள்ள 
சொற்பெரிய சத்தி குன்மஞ் சுரத்திற் சத்தி 

துயரமுடன் கிறுகிறுப்புள் சூழலை மூச்சுப் 
பற்றதுமென் றிமையவரு மிருஷி தாமும் 
பகர்ந்தனர்முன் னருந்தமிழின் படியைக் கண்டாய் . 


129 . 


பித்தத்துக்கு எண்ணெய் 
சந்தனததி லெடையெண் பலத்தளவு தானும் 

வெந்துமிள நீரினில் தக்கயனலி னறுபாலில் 
வெந்துதவு தன்ற நின்றது கொளத் தறுகியே 
தந்ததே விந்தகானி கருவராக நாகவல்லி 
குருவே விலாமிச்ச மும்முதிரு கோஷ்டமும் 
இந்தசொற் படியுள் ளெண்ணெய் வைத்திடுகில் 

லெப்பெறு தோஷசுர பித்தமும் 
இன்றுவிட் டகலுமென்று வானவரு மிருஷியு 

முன்னியன்ற தே . 
நெஞ்சு மெரித்துப் புளித்தேக்காய் நின்றே யுதரம் 

பொருமலுமாய் 
தஞ்ச மறவே சத்தியுமாய் தறுகா தேப்ப மிகவுண்டாம் 
மஞ்சப் பித்த வாயுவிது வதிகப் படவே வதைப்பதெனில் 
தஞ்சப் படவே சத்திகுன்மந் தானே செய்யுங் குணமாமே . 
தேங்காய்ப் பாலி லிந்துப்புச் சிறக்கப் பலமே வொன்று கொள்ள 
வேண்கா வுள்ளி யதுவவே யிரண்டு பலமே தான் கொண்டு 
தூங்கிச் சார மிருகழஞ்சு சொன்ன தளவில் கள்ளிப்பால் 
வேங்கா தெரித்து எண்ணெய் கொள்ள விலகுங் குன்ம 

மிதுகண்டாய் . 


130 . 


131 . 


குணவாகடம் 


110 


சத்தி குன்மத்துக்குக் குளிகை 


வேறு 


132 . 


133 . 


134 . 


உள்ளியுஞ் சோம னுப்பு முரத்ததோ ரிணங்கு சூதம் 
வெள்ளிவெண் காரஞ் சுக்கு மிளகுதிப் பிலிகற் காந்தம் 
கள்ளியின் பாலில் நொச்சிடக் கசக்கிய யிலைச்சா றுண்டை 
கொள்ளவே குன்ம வாயு கொண்டிடி லகல்வ தாமே . 

குதிரைவலி குணம் 
எண்ணிச் சன்னி வாதத்துள் ளிதுவுங் குதிரை வலியெண்ணில் 
கண்ணில் புருவங் கதிப்பதாங் கரமுங் காலும் ஒருபக்க 
வெண்ணி னுரையு மிகுந்துதள்ளும் மிகவே திருக வலியுண்டாம் 
விண்ணைப் பார்த்து விழிநிற்கு மீளா திதுவுந் திண்ணமிதே. 

குதிரை வலிக்கு அஞ்சனம் 
சுக்கு மிளகு திப்பிலியுஞ் சோம னுப்பு வெள்ளுள்ளி 
தக்க கொந்தாளந் திறப்பருப்புந் தறுகா வசம்பு மிவைகூட்டி 
ஒக்கத் தேசிப் பழச்சாற்றி லொன்றா யரைத்தஞ் சனவுண்டை 
மெய்க்குங் குதிரை வலிபூத மீளத் தேசிப் பழத்திலிடே . 

நசியம் விட மருந்து 
பூவம் பழமு ( ம் ) பழவரப்பு புதிய மிளகோ டிந்துப்பும் 
ஆவித் துடங்கு மகத்திற்பா. லதுவோ டொக்கப் பொடிசெய்து 
தாவ முலைப்பால் தனிற்கலக்கித் தப்பா திரண்டு 

நாசியில்விடப் 
பாவக் கபால வலிதானும் பிசாசு மகன்று போமென்றே . 
வெண்கா வுள்ளி நேர்வாள மிளகு சுக்கு திப்பிலியும் 
நண்பான் கடுகுநற் சீரகமும் நன்மை யுள்ள வெந்தயமு 
மண்பார் விளைந்த கெந்தகமும் வசம்பு வெளுத்தைப் 

பிசின்காரம் : 
இண்போ தோமந் துரிசுடனே இவைதான் கூட்டி மிகக்கொள்ள . 
கொள்ளே குதிரை வாலுருவு குறுத்த ஆடா தோடையுடன் 
முள்ளே யுள்ள குருவட்டு முருங்கை மூலி தூதுவளை 
வெள்வேல் மிக்க சாரணையும் மீறா மல்கொடி வேலியுந்தான் 
உள்ளே எரித்த வேப்பெண்ணெய் வுள் கொள்ள குதிரை 

வலிபோமே . 


135 . 


136 . 


137 . 


111 


குணவாகடம் 


138 . 


வெடிசன்னிக் குணம் 
கா )தில் குத்தித் திரண்டெழுந்து கதிக்கக் குத்தி வலியுண்டாம் 
சேதப் படவே முகமதனைத் திருகி நாக்குத் தடுமாறும் 
வேதப் படவே வெடிசன்னி விழுந்தே யிருக்குஞ் சிலேத்துமமும் 
பேதப்படவே வியாதிதனைப் பிரித்துப் பருகப் பேசீரே . 


விரேசனம் 


139 . 


கடுக்காய் கருக்கித் தூளாக்கிக் கதித்த யிந்துப் புமாக 
அடுத்த மிளகு திப்பிலியு மதுவும் வெச்சில் பொடியாக்கித் 
தடுத்துச் சாத்திர வேர்க்கிழங்கு தண்ணீர் தனிலேகொண் 

டருந்துவீராய் 
வெடிக்குஞ் சன்னிக் கீரெட்டும் விட்டே மலமுங் கழிந்திடுமே . 


வெடிசன்னிக்கு எண்ணெய் உட்கொள்ள 


140 . 


ஆசிரிய விருத்தம் 
உத்ததிப் பிலியுட னதிமதுர முள்ளி 

உறுதியுள்ள செவ்வள்ளி வெளுத்தைப் பிசினோடே 
மத்தமா தேவியுடன் தூதுவனை கறிகொள 

வட்டத்துடன் பத்தியம் நிலக்குமிழ் மிளகு 
முத்தநன் னாரிபால் முத்தமுட னாவிரையும் 

உரிய தோர்நா யுருவி நிலவேம்பு 
உத்திடும் வெண்ணெயது பத்திடும் வெடிசன்னி 
ஒக்கவது துயர்தீரும் உற்றபினி மாறும் இருபது நாள் 

கொள்ளவே . 


141 . உளையு முடம்பு தனிலெங்கு முளையா திருக்கு முறுப்புளையும் 

களையு மிகுந்து யிறழற்றிக் கனக்க காந்த வானீரு 
விளையும் வெப்புத் தானுண்டாம் விடாதே திமிரந் 

தலைகனக்கும் 
வளையும் புருவ நுதலாளே வளமாம் வாதக் குணமிதுவே . 

ஆசிரிய விருத்தம் 
142. * குந்த மூர்த்தமொடு கொடிய வெள்ளறுகு 

குலவு நின்பமொடு கொள்கையும் 
குலவெருக்கி னோடு இலைமுதல் கள்ளி 
கொள் குலக் குறிஞ்சி மிகுசாரணை 


112 


குணவாகடம் 


முந்துநொச்சி யாடா தோடை யீசுர 

மூலி வீழியா தண்டையு 
முற்று மாயிலொடு ஒத்ததா யின்னொரு 

முள்ளிதூ தளைமு ருங்கைவேர் 
கந்த கத்தி னோடுயுங் குத்தமிரி 

கரிய மஞ்ச ளுடனிஞ்சி 
வெண்கார முள்ளி யொடுதார மோதகமுங் 

கார் செறிந் துலவுசாகமும் 
இந்தவெள்ளி லெண்ணெ யெரியுநின்ப வெண்ணெய் 

யதில்மருந் துகளை வெந்துதான் 
இதமாக வடிபூசு மேலினி லிராது 
வாத மிதுவெண் ணுமே . 

இரத்த நோய் 
இரத்த மொருக்கால் தகையாம லிளவே யொடுப்போல் 

வீழ்ந்திருக்கும் 
உரத்த வுடம்பு முறுதிகெடு முடலில் துயரம் மிகுந்திருக்கும் 
சிரத்தில் கணப்பு முண்டாகும் திதமாய்ச் சிக்கி விழுமிரத்தம் 
சுரத்த யிரத்த ரோகமெனச் சொல்லும்நல்ல வல்லாரே . 


143 . 


144 . 


145 . 


கர்ப்ப சூலை 
வஞ்சனைக் குறைதன் னாலும் மருத்தீடு தன்னி னாலும் 
மொஞ்சிடில் காய வேட்கை யுறுதிசெய் தண்டிப் பாலும் 
அஞ்சவே பிள்ளைப் பெற்ற யவதரித் திரத்தத் தாலும் 
கெஞ்சவே கர்ப்ப சூலை கெடுக்குமே யிரத்த வேகம் . 
வெளிச்சிப் பட்டை மரமஞ்சள் கடுகு பெருங்காயம் 
அழுத்த முடைய சதகுப்பை யதிலி லிவங்கஞ் சீதாரி 
வழுத்து மொழியக் காராவின் மருவு சாதிக்கா யிஞ்சி 
பழுத்த கிராம்பூ வசுவாசி பருநேர்வாளஞ் சிலசரக்கே . 

சூசிகா வாயு குணம் 
பிள்ளைப் பெற்ற தாயர்க்குப் பெருத்த சுரமாய்த் தலைவலியும் 
உள்ள முழலை தவனமிரை யுற்றே கழிச்ச னுடன்பொருமல் 
மெள்ளத் தொடுத்த யுள்மூச்சு விழியிற் றெளிவு கெட்டிருக்கில் 
துள்ளித் துடித்த சுவாசகாசந் துளக்கி யுயிரைப் பறித்திடுமே . 


146 . 


113 


குணவாகடம் 


147 . 


சுவாச காசத்துக்குச் சந்தனாதி யெண்ணெய் 

பத்து நாள் உட்கொள்ள 
வாட்ட மிகுதி குன்றாத மண்ணில் மிகுந்த சந்து முத்தம் 
கோஷ்டம் நெல்லி அதிமதுரங் குலாவு மிலாமிச் சிருவேலி 
கேட்டம் பெரிய தக்கோலம் சேர வரைத்து யிளநீரைக் 
கட்டிக் கொள்ள வல்லீரே குளிருஞ் சந்த னாதியிதே . 
சந்து கோட்ட மதிமதுரஞ் சாத்திர வேதி தக்கோலம் 
முந்து கோரோ சினைமுல்லை முத்து மிலாமிச் சிருவேலி 
இந்த வகையே யரைத்துண்டை யிலந்தைக் கொட்டை யளவாக 

அந்த யுழலைக் கிருமிளநீர் மிதக்குஞ் சந்த னாதியிதே 
சுவாச காசத்துக்கு இருத்துவாதி யுண்டை பத்துநாள் கொள்ளவும் . 


148 . 


149 . 


முத்தமொடு திப்பிலியோ டத்தமிரி சுக்குமுட 

கடுகுரோ கணிகொள்சீ ரகமோ டேலம் 
மொத்தயிரு வேலிமிகு வொத்தமிலா மிச்ச 

மொதுதவு கோலமுட னோதுமில வங்கங் 
கொத்தமல்லி யொத்தமது ரோசணைகள் கோட்டங் 

கொண்டு யிளநீரி லிவைமண்டிட வரைத்தே 
வொத்தபரி தாபசுர முட்டண மெடுத்தால் 
லோடுபல காணுமிருத்து வியாதியிது போமே . 


150 . 


இதுவும் சுவாச காசத்துக்கு உண்டை 
கொத்தமல்லி யதிமதுர மேலமில வங்கங் 

கோட்டமொடு செண்பக மலர்கோ ரோசனையும் 
முத்தமிரி சத்தினோடு யொத்தயிரு வேலி 

முற்றிய கரும்பிளநீர் முப்பழமோ டொக்க 
வைத்ததொரு முந்திரிகை யுற்றபே ரீஞ்சு 

வகையுடனி றுத்துயிதை யொன்றுபட ( வ ) ரைத்தே 
வொத்தபரி தாபசுர முட்டண மெடுத்த 

லோடுபல காணுமிருத்து வியாதியிது ( போ ) மே . 
எண் . 47 - இல் கண்ட பாடலே இங்கு மீண்டும் 

எழுதப்பட்டுள்ளது . 


151 . 


114 


குணவாகடம் 


152 . புனலுருக் கியவா தண்ணீர் புதியதென முலைப்பால் சுக்கு 

கனறெழு சந்து கோட்டங் கடியதிப் பிலிகற் காந்தங் 
கனறெழு கிப்பி . லப்புத் திறமுட னரைத்துக் கூட்டி 
வனறிதற் குத்துக் கெல்லாம் மருந்திதே கொடுக்க நன்றே . 

புறவீச்சுர காண்டத் தயிலம் 
153 . இரதங் கெந்தம் வெள்ளுள்ளி யியல்பா மிருசு செங்கொட்டை 
சரச மறவே யாவெண்ணெய் தன்னோ டொக்க 

யனைத்தெடுத்து 
உரமே குத்தும் புறவீச்சு வுடனே குத்தி யுரம்பண்ணில் 

கரவா துடனே கலைசுட்டி கலையில் கொழுத்தித் தயிலமிடே . 
154 . டவே தயிலங் காசிடைகொளிஞ்சிச் சாறு முலைப்பால்தேன் 
உடனே வுள்ளுங் கொள்ளுவது யுரத்தால் வேம்பி 

னெண்ணெயுடன் 
இடவே கலந்து தானங்க ளிதுவும் பொறுத்தா லாகுமெனச் 
சடமே போடா திருப்பதெனத் தறுகா திதுவுந் தான் கண்டீர் . 

பிரமியத்துக்கு 
155. * பூலித் துளிரை புதியபசுப் பாலில் 

ஆலித் தரைத்துவரக் கோலில் .... 
செல்மறிப்பு தனைத்தீர்க்கு ... 

மல்லாமல் கந்தனையு மாத்து . 
156 . எண் . 79 - இல் கண்ட பாடலே இங்கு மீண்டும் 

எழுதப்பட்டுள்ளது . 
பெருவயி ( ற் ) றுக்கு எண்ணெய் 
சுக்கு மிளகு திப்பிலியுஞ் சோம னுப்பு வெள்ளுள்ளி 
தக்க கடுக்காய் பிளவுடனே சாத்திர வேரிக் கிழங்குநீர் 
மிக்க தளவே வேப்பெண்ணெய் மீறாமல் கூ ( ட் ) டப் 

பொறுத்தருந்த 
துக்க மறவே யறமலமுந் தோன்றித் துதர தோஷமுமே . 

விரேசனம் 
158 . சுக்கு மிளகு திப்பிலியுந் துய்ய கடுக்கா யிந்துப்பு 

மிக்க கடுகு ரோகணியி திலக கள்ளுசே ரொவ்வொன்று 
வொக்கச் சரிகொள் வேர்வாள( ம் ) மொன்று படவே 

யெலுமிச்சன் 
தக்கப் பழத்தால் மிகவுண்டை தரியா திடுக விரேசனமே . 


157 .. 


குணவாகடம் 


115 


வெம்பா னிமிளை வெண்காரம் வீறாம் வசம்பும் பாலூட்டி 

புகை காட்டவும் . 


வேறு 


165 . 


கொண்டிடுங் குடலில் தங்குங் குறைந்ததொரு விரையில் 

தோன்றும் 
அன்றியே விரையி லொன்றை வலித்ததை யுடலுள் வாங்கும் 
பண்டுதா னண்டை பாதம் பற்றியே கழலே யென்று 
அண்டரும் முனிவர் தாமு மறியவே யுரைக்க லுற்றார் . 
வந்து பொருமு மண்டலத்தில் வலித்து மிகவே சுரந்தோன்றி 
நொந்த விடம்புண் போலுழைந்து நோவி னுடனே தலைவலியும் 
இந்தப் படியே யிவைதொன்று மிதுவே பக்கச் சூலையென 
தொந்திப் புடனே வருமென்னில் சொல்லுங் குணங்க 

ளிதுவாமே . 


166 . 


அண்ட வாதத்துக்குச் சூரணம் 
167 . கழல்மணி வெள்ளை யுள்ளி கடியதோர் முருக்கங் கொட்டை 

அழலுடை சுக்குக் கொள்ளு மஞ்சிரண் டாசுக் கொன்று 
குழலிடை யோசை போலக் குமுறிடுங் குடல்வா தங்கள் 

பழகிய சூலை குன்ம மபாயத்தில் கொள்ளு மன்றே . 
168. * பெருங்காயம் வெள்ளுள்ளிப் பெறுமிரிசு வேர்க்கொம்பு ... 
விருத்த முதிர்ந்த சாரணைவேர் வெட்டி யிடித்துக் 

காய்ச்சுகிலோ 
திருத்த மாக மூன்றுமொன்றாய்ச் சொல்லக் காஞ்சு 

கொண்டிடுகில் 
ஒருத்தர் தமக்கும் நில்லாம லோடும் பக்கச் சூலையிதே . 


169 .. 


இனி எண்ணெய் 
சாரணைக் கிழங்கிந் துப்புத் தழலிடை சுக்க துள்ளி 
சீறுசித் தரத்து மூலி செம்பொனின் கார வாளம் 
வீறதாய் வெந்தோ ரண்ட மெண்ணெயில் விழுங்கு வீரால் 
கூறிய கள்ளிப் பாலுங் கூட்டியுங் கொள்ள லாமே . 


116 


குணவாகடம் 


159 . 


இந்து கடுக்காய் மிளகுசுக்கு யிதுவுங் கடுகு ரோகணியும் 
முந்த நிரையே களஞ்சுகொண்டு முதிருங் கரிய நேர்வாளம் 
அந்தப் படியே யறுகளஞ்சு யரிய தேசிப் பழச்சாற்றில் 
இந்தப் படியே அரைத்துண்டை யிடவே சுண்டைக் காயளவே . 


160 . 


வெண்ணீ ரதற்குப் பரிகார மிகுந்த களியில் பால்கஞ்சி 
சொன்னோந் தறுகா வண்மையிது சுரமுங் குளிரும் பலமற்று 
முன்னோர் சொன்ன மொழிகண்டு முயன்று கடவு 

ளடிபோற்றி 
இன்னோ ரப்படி செய்தாக்கா லிதுபோஞ் சருவ மெனலாமே . 


161 . 


துரிசு வெள்ளைப் பாஷாணந் துய்ய கல்லுச் சுட்டபொடி 
பெரியமேத்திய தோர்முள்பூ லாவிலைச் சாற தனை ( ப்பாணி ) 

செய்து 
சரியத் தழலி லொவ்வொன்று நெய்யில் தப்பாதொக்கப் 

பொடியிட்டு 
வரிபோல் முந்து புண்களிவை வெருவச் சீலை தனைப்போடே . 


162 . 


போடே காரம் நாள் மூன்று புண்ணிற் களவு கரைந்ததெனில் 
தோடே தயிருஞ் சோறது ( வு ) ம் சிறக்க மூன்று நாள் கட்ட 
மாடே யதுவில் சவ்வதுபோ லற்று விழுந்து புண்தேரில் 
பாடே நீர் வெண்ணீரால் பரிந்து கருவிப் புகைக்காட்டே 


163 . 


இரத மீயஞ் சேங்கொட்டை யியல்பாஞ் சங்கு வெண்ணீறு 
யுரமே செய்யும் மஞ்சளொடு வொக்கக் கொண்டு ஒவ்வொன்று 
தரவே ... களஞ்சாக்கிச் சமனே செய்து புகைகாட்ட 
விரிவாய் விடவே வெய்யபுண்ணும் மீளும் வாதப் பிரமியமே . 


164. * 


வங்கத் தோடு வெள்ளுள்ளி யுமக்கிச் சாறுமர மஞ்சள்கடு 
செங்கோட்டையு மங்கைவா ளிவைவிரதம் சங்கைப் 

படிவந்ததோர் 
தம்மில் திருநீறு கார்போக ரிசிகலி கண்சீர் கரிதாரம் 
வெண்கடுகு பாஷா ணம்மெத்த துரிசு ... துத்த மணம் 


குணவாகடம் 


117 


170. * சாரணை வேர்சித் திரமூலி நறுவி லிவேரிந் துப்பு ... 

கூறு னாற்பல மொ ( வ்வொ ) ன்று கூட்டு முள்ளி பலமொன்று 
வீறுடன் கார மெண்கழஞ்சு விரைநேர் வாள மாம்பதுவாம் 
பேறுள்ள கள்ளிப்பா லாமணக்கம் பெருகிய யெண்ணெய் 

இருநாழி . 


காச ரோகத்துக் குணம் 
171 . விண்ணி லாழலுந் துயரமிகும் வெளுத்து வற்றித் 

திமி ( ர் ) த்தெங்குங் 
கண்ணிப் பார்க்கில் மஞ்சணிந்து கனத்து முகமும் 

வெளுத்ததினால் 
எண்ணிற் கரும மொன்று செய்ய யிழைப்பு மிட்டுத் 

துயருண்டாம் 
நண்ணிற் பெரிய தாதுகெடும் நவிலுங் காய ரோகமிதே 
172. * கையாந் தகரை யுப்பிலியுங் கடிய நொச்சியா டாதோடை 

செய்ய வளரு மாமணக்குச் சிறக்க யிவையி னிலைச்சாறு 
பொய்யா திதுவும் நாழியாய் பொடியே செய்து ... 
மெய்யாம் நாழிப் பொடிபோட விதுமீளச் சுவறவெய் 

யி ( லி ) ல்வையே . 


173 . 


174 . 


மந்தார காச குணம் 
கண்டமு முகமுங் காதுங் காயமும் பொருமு மாகில் 
கொண்டமந் தார காசக் குறிகளின் குணங்கள் தாமே 
முண்டாக மூக்குங் காலும் மோசித் தூரு மாகில் 
மண்டியே யிருமல் தானும் வருத்திடில் காச மாமே . 

மூக்குநீர்ப் பாய்ச்சல் குணம் 
கண்டமும் முகமுந் தாடிக் கரகரத் தூர்வ தேபோல் 
துண்டமுந் தினவும் பற்றித் தும்மியே தண்ணீர் வீழ்ந்தும் 
மண்டையுங் கனத்து நொந்து வாதமும் பகைக்கு மானால் 
முண்டகம் மதிக்கு மாதே மூக்குநீர் பாய்ச்ச லாமே . 
வைத்தே எருக்கம் பால்சிரங்கை மணத்த கிராம்பு திரிகடுகு 
மெத்த னிலவி னுப்புடனே மேவு கருஞ்சீ ரகப்பொடியும் 
நெய்த்த வுள்ளி சமனாக நிரையோ ரொன்று முக்களஞ்சு 
கைத்த கரைபி ரமியிலை கசக்கிலச் சாற்றி லரைத்துலர்த்தே 


175 . 


குணவாகடம் 


118 


176 . 


உலர்த்திப் பொடிசெய் தொன்றுபட வோர்நா ளொன்று 

வெருகடிகொள் 
பலத்த பித்த பாண்டுவெனில் பேணி நறுநெய் யதிற் 


கொள்ளும் 


நலக்கரு வெப்புப் பாவையெனில் நன்றா யெண்ணெய் 

சீனியில்கொள் 
கலக்குங் காய ரோகமெனில் காயும் பசுப்பா லதில்கொள்ளே . 


பித்த பாண்டு காமாலை வாத ரோகத்துக்கு மருந்து 
177 . 

நிலப்பனைக் கிழங்கு நல்ல நீர்வள்ளிக் கிழங்கின் சாறும் 
நறுக்கெனும் நெருஞ்சில் வேரும் நாணல்தூ துவளையின் பூவும் 
முருங்கையின் வேரும் நல்ல முத்தவெள் ளரிக்காய்த் தண்ணீர் 
நெருக்குஞ் சித்தாமுட்டி கீழாநெல்லி சிறுகீரை 

வேர்ச்சாறும் . 


பாலை 


178. * 


179 . 


காட்டு மல்லிகை யும்பூனைக் காலி யின்விரை யுஞ்சேர 
நாட்ட மாயொவ் வேரொன்று நாற்பல மிடித்துப் பாலுங் 
கூட்டுபின் பதக்குத் தண்ணீர் மருவாதி கொள்ள 
ஈட்டிய மொந்தம் வாழைக் கிழங்கிரு னாழி தண்ணீர் . 
கருப்பஞ் சாறு நாலுபடி கனத்த யிஞ்சி முந்திரிகை 
பெருத்த யீஞ்சு லாமிச்சப் பேரிரு வேலி ( பெரியதாமரை ) 

யினமுல்லை 
முருத்த முத்தம் நன்னாரி முதுசீ தேவி கடைச் சரக்கு 
மிருத்து மேல மிலவங்க மினிய மதுரங் கோஷ்டமுடன் . 
கற்கட கசிங்கி யிந்துப்புக் கசமோ தகம்வேர்க் கொம்புடனே 
திப்பிலி சீரகங் கருஞ்சீரகந் திருகு கிராம்பு சாதிக்காயி 
தற்பற வசுவாசி நாகப்பூ சாத்திர வேதிதிரி கடுகுனெல்லி 
வற்க தோன்றி செண்பகப்பூ வரியதக் கோல காஞ்சிலிலை 
மஞ்சிட்டி பச்சிலை கச்சோல கருவி யோரொன் றிருகளஞ்சு 
மிஞ்சிட்ட பசுவின் பால்விட்டு விரைய அரைத்துக் கலக்கியதில் 
கொஞ்சி வடித்து மேல்பூசிக் கொள்ளீ ருள்ளுங் கொடியபித்தம் 
மிஞ்சிட்டு காமாலை பாண்டுவது மிகையாய் ரோகம் 

போய்விடுமே . 


180 . 


181 . 


119 


குணவாகடம் 


182 . 


183 . 


வாத ரோகத்துக்கு எண்ணெய் 
எருக்கு குருந்து பெருமருந்து யிறுகுஞ் சூரை சிறுகுரும்பை 
மருக்கொள் கரந்தை சிறுநின்பம் வரிசேர் வட்டுத் தூதுவளை 
பருத்திக் கொடுவே லாதண்டை பரிய முதிரை வேர்கொண்டு 
நறுக்கி யோரொன் றிரண்டுபலம் நன்னீர் விட்டுக் 

காய்ந்துகொள்ளே . 
கொள்ளே சுக்கு திப்பிலியுங் கொடிய மிளகு பெருங்காயம் 
வெள்ளே வெண்கா வுள்ளியுடன் வெளிச்சைப் பிசின்சேர் 

வெந்தயமும் 
கள்ளே தீர்க்கு மிந்துப்பு நற்சீ ரகமும் மோதகமும் 
தள்ளா தொக்க நேர்வாளஞ் சரிகொள் கருஞ்சீ ரகங்கூட்டே . 
கூட்டே யொன்று முக்களஞ்சு கொள்ளும் வோரொன் 

றிரண்டுபலம் 
நாட்டி லளவு நாழிதன்னால் நாலொன் றாகக் காஞ்சதண்ணீர் 
தேட்டெள் ளெண்ணெய் நறுநெய்யும் செரிய யிரண்டு 

படியாகக் 
கூட்டி யெரிக்கி லோரெண்ணெய் குறையும் வாத ரோகமிதே . 


184 . 


பித்தத்துக்கு 
185. * மெய்யே நடுக்குந் தலைவலிக்கும். மேனி வெளுங்குங் ... 

பொய்யே துயருங் கிறுகிறுக்கும் போத நயன மஞ்சனிக்கும் 
கைகால் திமி ( ர் ) த்துக் கனத்து ... முகமுஞ் சனிக்கெட்டு 
மையார் மெய்யா வனல்மூளும் மதிவாம் பித்த ரோகமிதே . 


186 . 


பித்தத்துக்கு நெய் 
பத்தகர்கள் தமக்குரிய பரவுபொறி பொன்னாங்காணி 

பங்கிலுறை சீதேவியும் 
பரியதோர் தாழை விழுதும் பரிய 

பன்றிக்கு றும்பனையதும் 
முத்தமொடு நன்னாரி முற்றிய விலாமிச்சு 

மொய்குழலுக் கிருவேலியும் 
மொசுமொசுக் கையாந் தகரையும் ( கரு )ம்பிளநீரும் , 
முந்திரிகை பேரீஞ்சதும் 


குணவாகடம் 


120 


187 


மற்றிடு மிகுத்த ஆவினது பாங்கமும் 

வல்லி நீர்வள்ளியும் 
அரவிடத் தொருதண்ணீ ரளவினது கொண்டதே 

வளமாக வூறவைத்து 
இத்தனையு மொத்தளவி லெட்டிலே குத்தி 

இருநாழி நெய்யதில்விட 
இன்னோர் சரக்கது ... 

ஞ்சரக் கதுவைய்யே . 
கொட்டமொடு செண்பகங் கொத்தம ( ல் ) லி மதுரமுங் 

குலவுநற் சீரக மோடு 
கோலக் கிழியுமல் த ... மாஞ்சியொடு ... கோல 

கொண்டிடுஞ் சதகுப்பையும் 
துட்டக் கடுகுமொரு பச்சிலை கச்சோலஞ் 

சுகமான செவ்வள்ளியுந் 
துத்துரு நெல்லி முள்ளி யுள்ளதுங் 

தூ ( ய் ) மையுள் சித்தேலமும் 
மட்டையா மருக்குலவு மலையினிரு வேலிய 

மாதேவர் முழுதுமாகி 
மாசந்த னனொடு வாசமளித் திறுபமொன் 

வணிதம்ப மேதுவுடனே 
முட்டவ தித்தனையு முக்களஞ் சதுவாய் 

முயன்றிடுக நெய்யதுவினில் 
முடுகாது பித்தகுண ரோகமது வாராது 

முனிவரரு ளிச்செய்ததே . 


ப 


188. * 


வருத்தந் தனக்கு மருந்து 

பண்டிதரே வகைகேளும் 
திருத்த மாக நித்திரைதான் செய்யி லடக்கை கீழென்றும் 
பெருத்த புணர்ச்சி தனைத்தள்ளு ... ள்ளும் பத்தியமும் 
மிருத்த தடவே மண்டலமு மெய்துஞ் சியல்பர்ம் பின்னாளே . 
கொள்ளுக் காடி கொம்மட்டி ... பன்றி செம்மறியும் 
பள்ளச் சேம்பு வல்லாரை பாலை சுரைக்காய் பூசணிக்காய் 
துள்ளப் பொரித்த பாகற்காய் சுண்டை யவரை பெரும்பயறு 
யெள்ளத் தனையுந் தின்பீரே லெல்லா மருந்து மிழந்தீரே . 


189. * 


குணவாகடம் 


121 


190 . 


மூக்குநீர் பாய்ச்சல் குணம் 
கண்டமேல் முழந்தாள் காது கரகரத் தூர்வ தேபோல் 
துண்டமே தும்ம லுண்டாய் சொரிந்துதான் சலமும் வீழ்ந்து 
மண்டையுங் கனத்து நொந்து வலியுமோ மிகவு மாகில் 
பண்டுசேர் மூக்கு நீரின் பாய்ச்சலா மென்ன லாமே . 


191 . சாறடைக் கிழங்கிந் துப்புச் சரசமில் மிளகு சீனி 

கூறிடு நறுநெய் தன்னில் கொண்டிடு முலைப்ப . லொக்க 
வீ ( ற ) தாய் நய்யத் தட்டி விடுவது மூக்கில் நசியம் 
சீறிடு மூக்கு நீரின் தினவுட னடைப்புப் போமே . 

மூக்குநீர்ப் பாய்ச்சலுக்கு எண்ணெய் 
192 * . சித்தா முட்டி சிறுக்கீரை சீந்தில் .... நிலவேம்பு 

முத்த மோடு தூதுவளை தேட யமுக்குரா ஓரிதழ் 
பத்து வோமம் சிறியவட்டு பத்தி னோடு நன்னாரி 

யித்த னையும் பத்துபல மோரொன் றெனவே யுரையீரே . 
193. * பத்து மருந்து வோரொன்று பலமா யிடித்துப் பாகுடனே 

ஆறு படிதன் நீரில் கா ( ய் ) ச்சி 
உற்றபால் நாழிலிடு நெய்யதுவும் முரியேனல் லெண்ணெயதுவு 

மொக்கக்கூட 
மத்தகோட்ட மிலவங்கம் நற்சீரக மிந்துப்புள் ளிருமகவும் 

கருஞ்சீரகம் 
குத்தத்திரி கடுகிவை கூட்டியிரு களஞ்சு குணமாக வடித்துநக்க 

குணமாய் விடுமே நீர்பா ( ய் ) ச்சல் . 
194 . இக்கண மதனோ டொக்க இருமலு மிழைப்பு முண்டாய்ச் 

சிக்கென நெஞ்சைக் கட்டிச் சீறிடு மிறுதி பத்தி 
மிக்கதோர் வயிறு தானு மிகுத்துதான் பொருமு மாகில் 

பக்கமந் தாரந் தன்னில் பற்றிய காச மாமே . 
195 சுக்குடன் மிளகு திப்பிலி தூதளை வட்டுச் சீந்தில் 

தக்கலோ ரொன்று தானுஞ் சமனாகச் சாறு கொண்டு 
ஒக்கமுன் னாழி தண்ணீ ரொன்றதா யரைத்துக் காய்ச்சி 
நக்கவே - நறுநெய் தேனில் நன்றாகக் காசம் போமே . 


196 


சாரணைக் கிழங்கு தானுஞ் சாத்திர வேதிக் கிழங்குதானுஞ் 
சீருள சீந்தில் வட்டும் வேருயை யாடா தோடை 
மாறிய பிரமி தூது வளை மறிசலாங் கன்று 
ஆறிய யமுக்கு ராவு மதுகளோர் பலங்கள் தானே . 


122 


குணவாகடம் 


197 . 


198 * 


199 . 


கொள்ளறு நாழி தண்ணீர் குமுறவே கொதிக்க விட்டு 
மெள்ளவே காஞ்ச தூறி வெந்துநா னாழி யாக்கி 
யெள்ளதி லெண்ணெய் தாது மீதுடன் கூட்டி யொக்கத் 
துள்ளவே துழாவிக் காய்ச்சச் சொல்லிய சரக்குக் கூட்டே . 
சொல்லிய சரக்குத் திப்பிலி மிளகிந் துப்பு ... 
நல்ல சீர கமும்வோமம் நன்று கற்க டகசிங்கி 
மெல்லிய காரம் வெள்ளுள்ளி மேவு கடுகு ரோகிணியுங் கூடச் 
சொல்லமுக் களஞ்சு கொண்டு செலுத்திடிற் காசம் போமே . 
வார்சொ லரிந்து வசங்காதே வறட்சிக் கரப்பான் வகைகேளீர் 
ஒருஞ் சொரியும் பரபரத்து வுடம்பு மிகவே பதைப்புண்டாய் 
தீரு மிருந்து பரந்தேறுந் திதமாய்ச் சாம்பல் பொருக்கேறும் 
சாரு மொருவற் குண்டென்னி லசடாய்ப் புலால்மேல் 

நாறுவதே : 
இதுக்கு மருந்து 
தண்ணீர் மீட்டான் கிழங்குதனிற் சாறு ( மி ) கவும் நாழியதும் 
வண்மைக் குரிய வரிக்குமரி மடலிற் சோறும் நாழியதும் 
உண்மைக் குரிய தூதுவளை யுற்றே னாலு பலமொன்று 
நண்ணிப் படியே கஷாயத்தில் நன்றா வூறப் போடுவதே . 
ஊறிப் பிளந்து வடித்தெடுத்( து ) ஓரஞ் சிரண்டாய்க் 

காய்ந்து பின்னை 
ஆறிப் போகு மதிலெண்ணெ யடுக்க நாழி யூறிவிட்டு 
கூறிப் பெரிய சிவந்தோற் கொடுவேல் கருஞ்சீ ரகம்போட 
வேறக் கூட்ட வேண்டாமே யெட்ட களஞ்சு யிதுகொள்ளே . 


200 . 


201 . 


202 . 


வாதகுணம் அதுக்கு மருந்து 
உளையு முடம்பு தனிலெங்கு முளையா திருக்கு முறுப்புளையும் 
கழையு மிகுத்து வயிறழற்றிக் கனக்கக் காந்தி வாணீரும் 
விளையும் வெதுப்புத் தானுண்டாய் விடத்தே தினமிறகுந் 

தலைகனக்கும் 
வளையும் புருவ நுதலாளே வளமா வாதக் குணமிதுவே . 
வெண்கா வுள்ளி யறுபலமும் மிகுந்த திரிகடு கொருபலமும் 
நண்பா மிந்துப் பொருபலமும் நல்குங் கொடுவேல் நிலவாகை 
மண்பூ ணறிவ ரிக்குமரி வகைசேர் கஷாய மதுகண்டு 
பண்சேர் கூட்டி நறுநெய்யில் பதத்து ளொத்து நக்குவதே . 


203 . 


குணவாகடம் 


123 


204 . 


வறட்சிக் கரப்பான் குணம் 
கால்தலை யுடம்ப தெங்குங் கனக்கவே சிறுசி ரங்காய்ச் 
சேலது கட்டி வற்றித் தினவுடன் சொறிவ தாகிச் 
சாலவே காது னாசி மிடறுதான் தரத்த தாகில் 
மால்நறு மடந்தை மாதீர் வறட்சிசெங் கரப்பா னாமே . 


205 . 


இதுக்கு மருந்து 
புக்கங் கொட்டை பசுமஞ்சள் புதிய வெள்ளைப் பாஷாணம் 
மங்குச் சொன்னோம் வேம்பாட லவுரிச் சாறு நல்லெண்ணெய் 
பங்கப் படவே சொரியாமல் பதத்தில் வடித்து மேல்பூசித் 
தங்கிப் பின்னோர் பெய்யதண்ணீர் தனைக்குளிக்கில் 

தறுகாதே .... 
தூது மோரிதழ்த் தாமரை வேரது தூய நீலியிலையோ டெருக்கு 

வேர்க் 
கோதி லாத கொடுவேலி வேரதுங் கொள்சமன் செய்துகூட்டிய 

தொக்கவே 
காது பொங்கார் போகரிசி யுங்கரிய சீரகங் செந்தகங் கூட்டியே 
ஏது வாகவே யெள்ளெண்ணெய் தன்னிலே யிம்மருந்து 

யெரித்துக் கொடுப்பதே . 


206 . 


207 . 


சோபைக்கு 
கீழ்க்காய் நெல்லி வேர்கழஞ்சு கிளாபோற் கடுக்கா யிருகழஞ்சு 
தான நிறைவ மூரேகொள் சற்றே புளித்த மோருடனே 
நாளே ழுந்தா னெவ்வளவும் நம்பிப் படியே கொண்டுவரில் 
ஆலவா னுலகுண் டுமிழந்ததுபோ லன்றே சோபை யகன்றிடுமே . 


208 . 


பிரமியத்துக்கு 
தேங்காய்ப் பாலில் அத்தியதின் சிறிய பிஞ்சது வைத்துவடித்து 
அங்குந் திருக்கம் பொடிசெய்து யதுவு மொக்கப் போட்டளிவில் 
அங்கந் தன்னிற் பிரமியத்தி னதனால் பக்கச் சூலையெனிஞ் 
பங்கப் படாதே யிம்மருத்து பரிந்து குடிக்கில் பற்றறுமே . 
வெட்டுப் பட்ட புண்தனக்கு விரித்து முன்னோ னுரைத்தபடி 
வட்டப் படவே தேசிக்காய் வரைந்து பாதி யிரண்டாக்கிச் 
சட்டி தனிலே எண்ணெய்விட்டுத் தழவி யறவே மிகக்காய்ச்சி 
அட்ட மருகு மொத்திட்டு யதுக்குப் பின்னே யெண்ணெய்விடே . 


209 : 


கு -9 


124 


குணவாகடம் 


210 * இடவே யெண்ணெ யதுதனக்கு யிலந்தைத் தறுகாய் 

துடரிமுட்பூலா 
படரு நிலத்துக் குமிழ்வட்டுப் பசுத்தா வாரை வசுங் ... 
கடவா தொக்கச் சிறுகடுக்காய் கரம்பை சூரி நாயுருவி 
யிவையின் வேர்கொண்டே அதி ( ல் ) லிவைசேர் 

கடைச்சரக்கே . 


யடவே 


211 . 


212 . 


வெட்டுப்பட்டப் புண்ணுக்கு எண்ணெய் 
கோட்ட மதுரம் வேம்பாடல் கொடியின் சிவந்த செவ்வள்ளி 
யீட்டங் கரிய குந்திருக்க மியல்சேர் கைப்புச் சதகுப்பை 
மேட்டில் வளரு மேல்முள்ளி மிகாம லிருந்த யிலவங்கம் 
கூட்டித் தூளி யுடன் செய்து கொள்ளீ ரெண்ணெய்ப் 

புண்ணுக்கு . 
குத்துக் குடனே யுள்சீலை குடைந்தே யிரத்தக் கள்ளிதனை 
முத்துப் போலே விழுநீரை முறித்துச் சும்மா வகைசெய்து 
சுத்தப் படவே குத்தளவாய் துடைத்துத் துவாரந் தசைத்தள்ளிச் 
சித்தத் துளங்கா தேசிக்காய் சிறந்த யெண்ணெய் சுடவொற்றே . 
ஒற்றே யிட்ட மூன்றாநா ளொடுவுஞ் சலமும் புள்ளடியு 
மற்றோ சிறியா தம்பலவேர் மணக்கு முத்தம் நன்னாரி 
சித்தத் தேல மிலவங்கம் தின்னுங் கைப்பு வேம்பாடல் 
லுற்றோ மதுரந் தான் கொண்டு யுடதி லெண்ணெ 

யுடன்தள்ளே . 
நின்ப நிலத்தைச் சொல்லுவது நிலத்திற் துடரோடு 
வின்பங் கச்சோலத் தடுமிளத்தோலு மிக்க தேவி தம்பனையும் 
கம்பிப் பிசினு மிசைத்தேகொள் கைப்பு மதுரம் வேம்பாடல் 
அம்பு முதலாய் வெடியுண்டை யாது மிவையோரெண்ணெய் 

வைபே . 


213 . 


214 . 


215 . 


ஆயுதத்தால் பட்ட வாதக் கரப்பானுக்கு 
வில்லா யுதங்கள் பட்டவரை மலங்கக் காய முடம்புலர்ந்தால் 
சொல்லு நின்ப மதிற்றோலும் சுடவே தண்ணீ ரதிலூறி 
மெல்ல விருத்தி வேச்சென்ன விடலே யிடித்துக் குளிப்பாட்ட 
நல்ல தாகு மென்று முன்னோர் நயத்தே யுரைத்த படியாமே . 


125 


குணவாகடம் 


216 . 


217 . 


218 . 


219 . 


புண்ணும் வெளுத்து நீர்மிகுந்து போதக்குத்தி வலிமிகுந்தால் 
உண்மைப் படவே யொடுக்கொள்ளக் கொள்ளா திருக்கி 

லுரஞ்செய்யுந் 
திண்மைப் படவே செங்கலங்க ளிரத்த மாகில் தீராது 
நண்ணீச் சீழாய் சீய்விழுந்து பின்னே நனைக்குஞ் 

செம்புண்ணே . 
வீங்குங் குத்தி மிகவுளையும் விடாமல் திமிர்த்து வீங்கிநிற்கும் 
மாங்கம் புண்ணில் சலமவீழ்ந்தா லதுவுந் தினவுஞ் 

சொறிசெய்யில் 
நீங்கிச் செவ்வே தீரர்து நெடுநாட் படவே மசகிநிற்குந் 
தேங்கச் சுட்டு பதைத்துவிடில் தீரும் வாதக் கரப்பானிதே . 
நொந்துதான் கன்றி மிக்க நோவுடைப் புண்கள் தன்னில் 
வந்துவல் லாயு தங்கள் வடவுறத் தைத்தி டத்திற் 
சந்துதாள் மொழிபொ ருத்து தசைவுதா னங்க ளாகி 
வந்துதான் தொடுக்குஞ் சேதி வாதனாங் கரப்பா னாமே . 
கொன்றை தூது நிலவேம்பு குமிழ்வேர் கடுக்கா யாவிரைவேர் 
சென்று வணங்காச் சூரியதுஞ் சிவனார் வேம்புங் கலமிரிசும் 
ஒன்று முத்த மாகாளி யுறுசேர் வட்டு நாயுருவி 
நன்றே கொள்ளு முட்சூரை நண்ணா ரியந்துடா கூட்டே . 
கூட்டே யுள்ளி மிளகுமஞ்சள் குலவு மதுரம் வேம்பாடல் 
நாட்டிற் பயிலும் வெண்கோட்டம் நல்குஞ் சென்ன 

கரைப்பழமும் 
ஆட்டங் காணுஞ் சாதிக்கா யதுகொள் கடுக்காய் தான்றிநெல்லி 
கூட்டித் தூள்செய் விதியையிட்டுக் கொண்டே எண்ணெய் 

கொதித்திடுமே . 
குறிஞ்சா விலையாம் புங்கிலையாங் கொடிய கழற்சி 

யிலைதானாம் 
அறிஞ்சே வராலிக் கடலாஞ்சி யதுவும் புளியத் தெங்கிலையாஞ் 
செறிந்த தாணி பாவட்டைச் சேரும் பெரிய பூனையிலை 
படர்ந்த பருத்தி யிலைதானும் பாங்காம் வாதகரப் பானுக்கே . 
உள்ளி மிளகு சீரகமும் முற்றக் கடுக்காய் திப்பிலியுந் 
தள்ளுஞ் சுக்கு மோதகமுஞ் சசியி னுப்புக் கிராம்பூவுங் 
கொள்ளுங் கற்கங் கடுகுரோ கணியுங் கூட்டுத் தூதுகனினாழி 
கள்ளாச் செய்யுங்கருஞ் சீரகங் கழஞ்சொ ரொன்று தான்றியே . 


220 . 


221 . 


222 . 


126 


குணவாகடம் 


223 * பதமாந் தூது தனைவேரி ரண்டு பலநெய், நாழிவேப் 

பஞ்சாறுதான் 
சிறங்கை யொக்க விடவே .... கலங்கி யதிற்கரைத்து 
விதமாய் வரவே யதைக்காய்ச்சி இந்தப் பதத்தில் வடிப்பீராய் 

கதமா மீளை முதலான காசந் தீருங் காணிதுவே . 
224 . திரண்டுகீழ் வயிற்றில் தோன்றிச் சிதறிடக் கட்டிப் பட்டு 

புரண்டுதா னுதர மெங்கும் பிள்ளைதா னெனவே யூறும் 
மருண்டுதா னாக்க தாகக் தன்னுடன் வலியுந் தோன்றும் 
உருண்டிடுங் கர்ப்பச் சூலை தானென்று மொழிய லாமே . 


225 . 


வேறு 
பித்தஞ் சுழற்றிக் கிறுகிறுத்துப் பெருக்கக் கண்டு துயராகில் 
ஒத்த கூத்தி னுடனிட்டு யுகாந்திப் பாகி சுழியிட்டுச் 
சித்தந் துலங்கா திளனீரில் சிறிய பயறுஞ் சீரகமும் 
இத்தைப் பசுப்பால் நெற்பொரியு மிகவே காஞ்சு 

கொள்ளுகவே . 
மிக்க மிளகு நேர்வாள மீறாமல் கூட்டி யொருமூன்றாய் 
தக்க தளவே தேசிக்காய் தன்சா றதனில் வெந்து ... 
ஒக்க கூட்டி யரைத்துண்டை யுருட்டிச் சூரைக் காயளவு 
நக்கத் தேசிப் பழச்சாற்றில் நன்றாய்ச் சுழற்றும் பித்தமதே . 


226. * 


227 . 


பித்தமும் முதலாய்ச் சுரம்வீக்கம் பெருத்த வாயுச் சலமறிப்பு 
சுத்தப் படவே விரோசிப்பாஞ் சுகமாம் முட்டுக் களைத்தீர்க்கும் 
மெத்தச் சுடவே வென்னீர்கொள் விரோசிப் பாகுஞ் 

சத்திசெய்யும் 
மெத்தப் பூரே யெனுமிடத்தில் விடந்த பசுப்பால் 

கஞ்சிகொள்ளே . 
கண்டக் கரப்பான் குணம் 
போதச் சுரமே வறண்டுமிகப் பொருந்து மிழ்க்கை விடுவதெனில் 
மோதப் பற்றி சொரிந்திருமி மூக்கால் நீரும் விழவேண்டும் 
சேதப் படவே பித்தமிகச் செய்யுங் குணங்கள் சிலேத்துமமாய் 
காதுடத் தினவாய் மீடாச்சொறி யில்கண்ட கரப்பா 

னெனலாமே . 


228 . 


127 


குணவாகடம் 


229 . 


கண்டக் கரப்பாணெண்ணெய் 
தூது மோரிதழ்த் தாமரையுந் துய்ய முத்தம் நன்னாரி 
ஓதுஞ் சாறணை திரிகடுகு யுயர்ந்த கருஞ்சீரகம் வசம்புள்ளி 
காதுங் கையாந் தகரையுடன் கசக்கும் வேப்பந் தோல்தண்ணீர் 
போத யெண்ணெய் தனிற்கூட்டிப் பொருந்த வெரித்து 

நக்குவதே . 


230 . 


231 . 


சுரச்சூலையின் குணம் 
சுரமுட னுதரந் தன்னில் தோன்றிடுந் திரட்சி யாக 
உரமிகப் புரண்டு வாய்நீ ரூரலே நெஞ்செரித்து 
வரமிகு வாந்தி யன்ன மறந்திடுங் குணங்கள் கண்டால் 
சுரமிகுஞ் சூலை யென்று சொல்வதோ ருண்மை தானே . 
உண்டியை பொறுத்து வாய்னீ ரூரும் நெஞ்செ ரித்துப்பற்றி 
மண்டிய சுரத்தோ டொக்க வயிற்றினில் திரண்டு தோன்றுந் 
தண்டியே புரண்ட வெப்புந் தணியவே யமைத்த டங்கும் 
அண்டர்தம் வேதம் பேசு மதிசுரச் சூலை யாமே . 
பங்கம் பாளை வேர்க்கொம்பு , பரிந்த முத்தக் காசுடனே 
அங்கஞ் சொ (ா ) ரியு மதின்வேரு மடவே காய்ச்சிப் பருகிடில் 
பொங்குஞ் செரியுஞ் சுரச்சூலை போல்வ தென்ன நேரெட்டும் 
பங்கப் படாதே யிவைதீரும் பாரீர் பாரீர் பாரீரே . 
வெள்ளுள்ளிச் சாறு னாழி விரவிய இஞ்சிச் சாறுனாழி 
மொள்ளிய தண்ணீர் மீட்டா னுரைசெய்யா கன்னி நெல்லி 
உள்ளதோர் சாறு னாழி வுரைக்கிலா வின்பால் நாழி 
மெள்ளவே கஷாய மூற மேலிடு மருந்து தானே . 


232 . 


233 . 


234 . 


235 . 


தானதே கொடுவேல் முல்லை சாரணை வீழி முத்தம் 
ஆனமான் யாதண்டை சித்தா மணக்கெண் ணெயிவை யெரித்து 
தானதே யொன்று புளித்தல் கைப்புத்த விழ்ந்துதான் 

கொள்வீராகில் 
ஆனதோர் சுரமாஞ் சூலை யடைவுடன் தீரு மன்றோ . 
தலையும் வலித்து உடம்புலந்து தாது கெட்டுத் துயருண்டாம் 
மலமுந் தோன்றுங் கண்போல மனமு மடித்து மந்தமுமாய் 
நிலையுங் கெட்டு மறப்புண்டாய் நினையா தனேகங் 

கணப்புண்டாய் 
உலையும் வறட்சிப் பித்தமென யுரைக்க முனிவோர் 

சொன்னாரே . 


குணவாகடம் 


128 


236 . 


வறட்சிப் பித்தத்துக்கு நெய் 
சீதேவி யார்பூட்டில் சாறுதான் குறுணி 

சிறந்த பால்நாழி நெய்யிரு நாழிவிட்டு 
மாதே சதகுப்பை கொத்தமல்லி அதிமதுரம் 

வன்கோட்டம் செண்பகப்பூ சந்தனமே லஞ்சீரகம் 
கோதிலா கற்கண்டொன் ( று ) ஐங்கழஞ்சு கொண்டு 

அரைத்துக் கரைத்து நெய்ப்பதத்தில் வடித்து 
தீதிலா வாரத்துத் தலைவார்த்துக் கட்டசீ . 
தாகாது வறட்சிபித்த மந்தமிவை தீரும் . 


237 . 


238 . 


கற்சூலையின் குணம் 
மாலே யுதிரந் தனிலிரண்டு வளையம் போலத் திரண்டெழுந்து 
வாலா நாபி னதனின் கீழே யந்தப் படியும் கிடந்துநொந்து 
நூலே யடிக்கில் முதுகுதனை நொந்து பற்றி நோவுண்டாங் 
காலே பற்றில் கற்சூலை யென்று கருத்திற் காண்பீரே . 
கூவிளை யாயில் கொடுவேலி நற்க டுக்காய் 
தீவிளா வேர்க்கொம்பு திப்பிலிநன் மஞ்ச ளோடு 
மேவுபல முள்ளவற்கு மிகமிகையே கழஞ்சு கொள்ளத் 
தாவுபலன் கெட்டவற்கு யரைக்கழஞ்சு கஷாயந் தான்போடே . 
கொன்றை கொடுவே லாயில் கூவிளை சாரணை கடுக்காய் 
குன்றி சுக்குத் திப்பிலியுங் கூர்மிளகு கடுகு ரோகணி ( யும் ) 
மன்றி வரும்நேர் வாளம் வளருள்ளி யிந்துப்பும் 
ஒன்ற வைதான் முப்பலாங் கடைச்சரக்கு மிளகளஞ்சே. 


239 . 


வெண்பா 


240 . 


இருகழஞ்சு கூட்டி யிதமா யரைத்து 
மருவியசித் தாமணக் கெண்ணெய் - திறமாக 
நாழி யுரிவிட்டு நலமாய் வடித்துநக்க 
பூழிவருங் கற்சூலை போம் . 
போமே நன்மஞ்சள் புடமிட்டு மென்பொடியாய் 
ஆமே யதையருந்த யன்றேதா னதிமேவுங் 
கற்சூலை தீருங் கருத்தில் சுகையூறாம் 
மெச்சுதாய்ச் சொன்ன விதம் . 


241 . 


129 


குணவாகடம் 


242 . 


243 . 


2.44 . 


புறவீச்சுக் குணம் 
பிடரே வலித்து நோய்மிகுந்து பேரப் பிரிய வொண்ணாது 
உடலே மயக்கித் தலைகனத்து யுடனே யடுத்துத் திமிருண்டாம் 
விடமே காந்தத் ததுபோல மிகுமே யீரலில் நாள்தோறும் 
இடரே பண்ணும் பிடரிவலி யிதுவும் புறவீச் செனலாமே . 

புறவீச்சு வாதத்துக்கு எண்ணெய் 
நத்தைச் சூரி நாயுருவி நய்ல சாரணை கொடுவேலி 
சுத்த வீழி யாதண்டை சொல்லும் வெள்வே லெருக்குடனே 
முத்தத் தூதுவளை புங்கங்கொட்டை முல்லை வில்வம் யீசுரமூலி 
பித்தைச் சேவுக னன்னாரி யினிய வோரிதழ் தாமரையே . 
அரையா முத்த மஞ்சளுள்ளி யதுவே வசம்பு வேர்க்கொம்பு 
கரையா மிளகு திப்பிலியுங் கடுகு கோட்டம் வெண்காரம் 
விரையாக் கெந்தக நேர்வாளம் வெண்கோட்டம் மேவு 

யதிமதுரம் 
புரையார் பூமிச் சர்க்கரையும் புதிய நெல்லி வெளுத்தைப்பிசின் 
பிசினோ ரொன்று களஞ்சுகொண்டு பின்ன லெண்ணெய் 

நறுநெய்யும் 
வசுவேப் பெண்ணெய் சித்தாமணக்கு மருவிய யெண்ணெய் 

யிவைவடித்து 
பூசுமேல் தன்னி லரைச்சாமப் பொழுது பூத விடுவேதில் 
நசுவே யதுதன் பட்டையது நன்றா யூறி விடுவதுவே . 
வேது பிடித்து முன்னுளுந்து விய்ய யுள்ளி ரண்டினுமாய் 
மோது மொவ்வொன் றொருபலமாய் முன்ன மெண்ணெய் 

தனிற்போடு 
பேத மில்லை மறந்துதான் பெரியோர் பொறுமின் குற்றமதை 
மாதே யிதனை வழுவாமல் மனதி லுறுதி கொள்வீரே . 


245 . 


க 


246 . 


247 . 


வயிற்றுக் கடுப்புக் குணம் 
இடுப்புக் கடுத்து வயிறுளைந்து யிழகுஞ் சீதஞ் தான் மிகுந்து 
முடுக்குந் துயர மதிகமுமாய் முன்ன மலமே கழிந்தடங்கும் 
அடுத்ததோ ரன்னந் தனைத்தேடா யறவே யங்க மெலிந்துவரும் 
தொடுக்கும் வயிற்றுக் கடுப்பிதென்று சொன்னோஞ் செய்யுந் 

துயர்கண்டே . 


குணவாகடம் 


130 


254 . 


நிதம்பச்சூலை 
கோப்புரை வழிய தாக குறித்ததாய்க் கனத்துத் தோன்றில் 
நீர்புக வாயுக் கோத்து நிரம்பியே முளைத்தேங் காய்போல் 
ஏற்கவே சவ்வு முற்றி யிறுகியே யுதிர நாளில் 
நீர்ப்பொசிந் திருப்ப தென்று நிதம்பச் சூலை தானே . 
பிள்ளை பெற்ற விடந்தன்னில் பெருக்க யோனி தனில்வாயு 
யுள்ளே யடங்கிச் செலிரத்த மொதுங்கிப் புரைபட் 

டிருப்பதென்னில் 
தள்ளிச் சலமே போகாமல் தடைபட் டிடலி லுடைபட்டு 
மெள்ளக் கனத்துப் புறமோடு மிகுந்த நிதம்பச்சூலையிதே . 


255 . 


256 . 


நிதம்பச்சூலைக்குப் புகை 
பாம்புக் கண்டங் குங்கிலியம் பருக்கை யில்லாமல் பொடிசெய்து 
சாம்பல் போக்கித் தணலெடுத்துச் சட்டியி லிட்டோ 

ரண்டைதனை 
தூம்ப வுரல்கொண் டதைக்கவித்துச் சுகமா யாளை 

யதிலிருத்தித் 
தேம்பல் பொடியை யதில்தூவி திதமாய்ப் புகைக்க 

வலிவிடுமே . 


257 . 


நிதம்பச்சூலைக்கு எண்ணெய் 
முடக்கொத்தான் சாறுயுரி நல்லெண் ணெயுரியே 

முசியாத வேர்க்கொம்பு வசம்புள்ளி பெருங்காயத் 
திடுக்க (க் ) கடுகுடனே யிந்துப்புச் சீனசாலை 

சீதாரி தேவதாரஞ் சதகுப்பை யோரொன்று 
அடுக்கிட் டரைகழஞ்சு யரைத்து யதில்கலக்கி 

யடைவாக வெந்திறக்கி யான்தினமுங் கொள்ள 
நடுக்கிட்டு மிகவலித்து வருநிதம்பச் சூலை 

நிச்சயமாய்த் தீருமென்று நிகழ்த்தினார் நம்முனியே . 
வற்றிமேல் வெளுத்துப் பித்தம் மயங்கிடுஞ் சோபை யாக்கும் 
பற்றியே தலைநோ வுண்டாம் பகலிர வில்லாமக் காயும் 
உள்ளதோர் தென் ( னை ) மரத்தி லொல்லியா லுளமே வற்று 
முற்றுமே யனலே மூளு முழுதுமுள் காய்ச்ச லாமே . 


258 . 


குணவாகடம் 


131 


248 . 


பனிச்சை துத்தி மலைதாங்கி பகரும் வறட்பூ லாமுத்த 
முனித்த சுக்கோ டதிவிடையம் முதிர்ந்த நற்சீரக மோகமும் 
தனித்த கைப்பினிற் குந்திருக்கம் தானே களஞ்சு 

கொண்டு நெய்யில் 
வனித்து வேக வைத்துருக்க மாதே வயிற்றுக் கடுப்பறுமே . 
கடுப்போடு யிரத்தஞ் சீதம் கருதாம மந்தி ருக்கும் 
அடுக்கும பாணங் கீழ்வயிறு யதுதன் னுடனே சலங் ... 
கடுக்குஞ் சுழற்றித் தலைக்கனப்பு நயன மதுதான் மஞ்சணித்துக் 
கொடுக்க மசனமு காந்திக்கில் குடல்சேர் வறட்சிக் கொதிப் 

பாமே . 


249. * 


250 . 


குடல்சேர் வறட்சிக் கடுப்புக்கு நெய் 
முத்தக் காசு மலைதாங்கி முதிர்ந்த துத்தி நிலப்பனைவேர் 
கைத்த காசுக் கட்டிநெல்லி கருவகுந் திருக்கஞ் சீரகமுஞ் 
சுத்து மிகுமே சாதிக்காய் துலங்கு மிலவம்பிசி னதிவிடையம் 
வைத்தே யெரித்து நெய்கொள்ள மயங்கும் பித்தக் 

கொதிப்பறுமே . 


கபால கரப்பான் குணம் 


251 . 


காது தினவாங் கண்தினவாங் கண்டந் தினவாங் கரகரத்து 
மோதுங் கண்ணில் மெழுகுண்ணும் மூக்குத் தினமே நீர்பாயும் 
மோது முழுக்கால் நனைப்பதனா லொன்றைக் குறைத்துச் 

சிரம்வரளில் 
சேத மிகவே தலையிடித்து தீரும் கபால கரப்பானிதே . 


கபால கரப்பானுக்கு எண்ணெய் 
252. * நன்னார் முத்தந் தூதுவளை நயக்கும் பொன்னார் சீதேவி 

கொன்னோ மிதழோர் தாமரையும் தூய சிவனார் நிலவேம்பு 
வன்னோ நெத்து யூரல்கும்பை மலைதாங்கி 

வட்டுக் ( கொன்றைவேர் 
யின்னோர் கழஞ்சு கொண்டு யீந்தே கடையில் சரக்குமிடே . 
253. * சுக்கு மிளகு திப்பிலியுந் தூய கடுக்கா யிந்துப்புந் 

தக்க கருஞ்சீர் வசம்புள்ளி சரிசென் னகரம் பழ .. 
மிக்க கடுகு ரோகணியும் வெளுத்தைப் பிசினோ டதிமதுரம் 
மொக்கக் கூட்டி லெண்ணெயுட னோடுங் கபால கரப்பனிதே . 


... 


132 


குணவாகடம் 


259 . 


260 . 


ஆவின் பாலுட னன்புறு சீனியும் 
மேவு சாத்திர் வேதியு மாகவே 
நாவி நாற்பது நாளது தான்குடி 
பாவு முள்சுர மோடிப் பதுங்குமே . 

பித்தத்துக்கு நெய் 
பொன்னாங் காணி முசுமுசுக்கை புரிய தாளி பழம்பாசி 
நண்ணிற பூலா விலைச்சாறும் நல்லசித் தாமட்டி சீதேவி 
முன்னார் தாழை விழுதுச்சாறு முந்தப் பசுப்பா லிளநீரு 
மன்னார் கோட்ட மதிமதுரம் வருநற் சீரகம் நெல்லியுடன் . 
உடன்கொத் தமல்லி செண்பகப்பூ யுடனா கப்பூ மாஞ்சியுடன் 
விடந்த தேற்றான் கொட்டைசந்து மிகநன் னாரி முத்தக்காசு 
படந்த யிலாமிச் சிருவேலி பரிவாய் முக்களஞ் சோரொன்று 
படந்த நெய்பண சீனியுட னளாவிக் கொள்ளு மது ( வா ) வே . 


261 . 


பிரமியக் குணம் 


வெண்பா 


262 . 


மாதருட மையலில் மாமிகுதி தண்டிப்பாய் 
சேத முறவருநோய் தேடியே யாதரவாய் 
வந்துநொந்து மெள்ள வளரும் பிரமியங்கள் 
சிந்தைதனிற் காண்பார் தெளிந்து . 
வந்து மிகுந்து வளரும் பிரமியத்தில் 
முந்தயிறு வாத முளைக்குமே - பிந்தவே 
அண்டமெனுஞ் சூலை யதுவே பவுத்திரமும் 
உண்ட தெனவே யுரை : 


263 . 


264 . 


நீரை யொறுக்கும் நிறுத்து மடைபடுத்தும் 
பாரமிகுந் தோஷத்தைப் பற்றுவிக்கும் - சேரவே 
கூடும் புணர்ச்சிமிகக் கூடாது தாது கெடும் 
வாதப் பிரமியந்தான் வந்து . 
காயுங் குளிருங் கனத்துத் தலைவலித்து 
தோயுமிக வுள்ளெரித்துத் தோன்றுமே - காயம் 
வறட்சி யில்விழுமே மாங்கிஷமும் வற்றிப் 
பிரளப் பிரமியுமா மே . 


265 . 


133 


குணவாகடம் 


271 . 


272 . 


273 . 


நல்ல சீனியும் நெய்யுஞ் சரிநக்க 

நன்ற தாமிப் பிரமிய முள்ளதும் 
அல்ல தாகில் சலஞ்சிக்கி நிற்குமே 

யதுவுடன் வங்க சிந்தூரங் கூட்டிக்கொ( ள் ) ள 
மெள்ள வேயீரை மண்டல மிப்படி 

லியன்கொள வேட்கை யொடுக றுப்பதும் 
நல்ல தாய்ப்பின் பத்திய மாங்கிஷம் 

நினைவினுங் கொள்ள வொண்ணாது காணுமே . 
ஆயுறு வேதஞ் சொன்ன யதன்படி வியாதி யுள்ள 
நோய்குறி குணமுங் கண்டு நுண்ணிய மருந்து செய்வாந் 
தீயவை வந்து சூட்டும் தெளிவிலாப் பரிகா ரத்தால் 
மாயவே மருந்து தானு மறுபடி வியாதி தாமே . 
மாத மாத விரேசன வாந்தியும் 

மாதர் தங்கள் மனம்புகு மட்டிலே 
போத வுண்டு யுறுநடை .கொள்வதும் 

பூர ணப்பட பாலே பருகுவாம் 
வேதமுஞ் சொல்லும் வென்னீர் குடிப்பது 

மீனுண் ணாம லிருப்பது முண்டென்கில் 
வாத பித்தந் தனிலே வதைத்திடும் 

மானி டற்கு மறலியு மில்லையே . 
பெருமான் சிறுமான் கற்பம்நொச்சித் 

தயிலத்தில் கொள்வது 
நின்ப நொச்சி யிரண்டன்வேர் நோகக் குத்தித் தயிலதமாய் 
நம்பும் பெருமான் வரவித்தும் நஞ்சோ சிறுமான் வரவித்தும் 
தம்மில் குழப்பிக் காசெடைகொள தறைசேர் வாத வாயுவிடும் 
செம்மைப் படநோய் குட்டங்கள் தீராப் பாங்கி யதுபோமே . 


274 . 


275 . 


வெற்றிலையில்தின்ன யுளைஷ் 

கடுப்பு குத்துப்போம் 
மீதேற் பிறவும் பூசவீக்கஞ் சூலை பெரியவாத பித்தசேத்துமஞ் 
சேதஞ் செய்யுங் குணமெட்டுந் தீரா வாயூச் சலக்கழிச்சல் 
பாதம் பற்றும் பெருவாதம் . பரந்த வீக்கம் பறங்கியிடைச் 
சீத முடனே வேற்போடச் செய்யு - மிரத பற்பமுமே . 


குணவாகடம் 


134 


266 . 


மாத மொருநாள் வருமோடிக் கல்லடைக்குஞ் 
சேத மறமிகுதி செய்விக்கும் - வாதம் 
வருமே பவுத்திரமும் வன்பக்க சூலைக்குமே 
சலப்பிரமி யந்தான் ... 


சலப்பிரமியக் குணம் 
267 . 

நீருங் கடுத்துச் சலமுடைந்து நின்றே யெரித்துச் சலம்வீழ்ந்து 
சேரு மிரத்தந் தானுண்டாய் தினமாய் பரளில் விழுந்து நிற்கும் 
பாருங் காயம் நாளொன்றில் பாழாய் வற்றும் உடம்பெருகும் 
வாரநா( ள் ) சென்றால் மரணந்தான் மயக்குஞ் சலத்திற் 

பிரமியமே . 
268 . பொன்னாங் காணி சரதேவி புதுநில வேம்பு சிறுகீரை 
மன்னோ ரிதழ்கீழ்க் காய்நெல்லி வரித்த ( க் ) காளி 

தொய்யலுடன் 
முன்னோர் (ெச ) ப்பு நெருஞ்சி னெய்தல் முழுநீர் பூலா 

முசுமுசுக்கை 
கின்னார் வராகி குளிர்பதுவு மியல்சித்தா ) முட்டி சித்தா ) மல்லி . 
269 . பெரிய மல்லி நிலக்குமிழ் முல்லையும் 

பின்னன் னாரி யிலாமிச்ச முத்தமும் 
புரிய வேலி நரிப்பயறு பேராமுட்டி 

தண்ணீர் மிட்டான் சாறதும் 
புரிய தாவின்பால் நாழியிள நீருமொக்க 

நாழி தாயிரத் தண்ணீர் நாழியே 
வரிய சந்தனங் கோட்ட மிலவங்கம் 

புரிய சீரகம் நெல்லிதக் கோலமே . 
270. * கோலஞ் சாத்திர வேலி கிளியூரல் 

கொடிய மாஞ்சி சதகுப்பை பச்சிலை 
ஏல மிக்க கச்சோலஞ் சாதிக்காய் 

யிதுகி ராம்பு யிருவேலி சந்தனம் 
வால மான வசுவாசி தன்னுடன் 

வகையி லொன்று யிருகழஞ் சாகவே 
வேலுங் கூட்டி யேயிதை வடித்து 

நெய்யிது ....... நல்லதே . 


135 


குணவாகடம் 


தாம்பிர பற்பத்தினுடைய குணம் 


276 . 


277 . 


278 . 


வேறு 
தாம்பிர பற்பந் தன்னைத் தறுகிடா தருந்து வீரால் 
ஆம்பல வாயூச் சூலை யதனுடன் திரண்ட வாயூ 
மேம்படு சத்தி விக்கல் மீள்வது யுண்மை யென்ன 
தேன்பல பற்ப மேத்துந் தெய்வமா முனிவர் சொன்னார் . 
வங்கங் கடிது காரிய மதித்த செந்தூ ரம்மடுத்தி 
அங்கஞ் சலமே மிகக்கழியி லதுக்குச் சர்க்கரை கற்கண்டாம் 
அங்கம் வயிறு கழிச்சலெனி லாமணக் குப்பசு நெய்தேனாம் 
தெங்கிள நீர தனிற்கொடுக்கத் தீருஞ் சலத்திற் பிரமியமே . 
வாதகுன்ம மாகில்கழஞ்சு வேர்க்கொம்பு தட்டி 

யொருயகப்பைத் தண்ணீரை யரையகப்பை யாக்கி 
ஏதமுடன் மஞ்சாடி யிரண்டுதனி லிடுக 

இதமுடைய பித்த குன்மஞ்சே ரெரிகுன்மம் 
வாதுசெரி யுங்கருப்புக் கட்டியினி லிடுக 

வலிகுன்மம் நொச்சியிலைச் சாறுதனி லிடுக 
சேதமுள்ள சத்திகுன்மந் திப்பிலிதேனி லிடுக 
செழுவியயிஞ் சிச்சாறு பொதுவெனச் செப்புவாரே . 

காந்த பற்பம் 
வீக்கஞ் சலங்கள் வெகுகழிச்சல் மிகுத்த யீழை காமாலை 
போக்கும் வாயூ வாதத்தைப் பொல்லாப் பித்த பாண்டுருவங் 
காக்குங் கிரிகை பெருவயிறு காணா மூல வாயுவையுந் 
தாக்குங் காந்தசெந் தூரந்தன்னா லின்னோ யிதுபோங் 

கண்டீரே . 


279 . 


இரத கற்பம் 
280. * இரதம்ப் பாக ... மீரைந்து கழஞ்சு கொண்டு 

சரசமற் றாவின் பால் தானோ டரைத்துக் கூட்டி 
உரவிய தாகச் சுக்கு வுவர்த்திடு பாணிச் சீனி 
தரவிது கொள்ள லெண்ணில் தானது படைத்துக் கொள்ளே . 
கொள்ளுமன யோகக் கொண்டுதான் பொய்த்த தொத்த 
வெள்ளிடைக் காத்து வெய்யிலிடை தனில்மெதப் பால் 
மெள்ளவே யகல வைத்துமென் வலிமையே யானால் 
உள்ளதீ யினிலுறுதி யானா லொன்றே ... 


281 . 


குணவாகடம் 


136 


282 . 


நன்றதற் பானை பாதி நயந்ததா மன்லை யிட்டுச் 
சென்றதற் பாணி தன்னைச் சிறக்கவே யதனுள் வைத்து 
ஒன்றவே திரம் பானை யுற்றிட மணலை விட்டுச் 
சென்றிடைச் செம்மிப் போட்டால் சீலைகண் செய்து 

கொள்ளே . 


283 . 


284 . 


285 . 


கொள்ளவே யடுப்பில் வைத்துக் குறைந்திடத் தனலே யிட்டு 
துள்ளனாள் மூன்று சாம துடக்கற வெந்திட் டாத்தி 
மெள்ளவே மருந்தெ டுத்து மீளவும் பொடித்தகத்து 
கொள்ளவே யிடாமல் கட்டிக் கொண்டுதான் வைப்ப தாமே . 
வைத்ததோர் பற்பந் தன்னை வரைந்திடா தொருமா விட்டால் 
ஒத்ததோர் வாத பித்த முறுதியாந் தபணந் தீரும் 
மெத்தவாசு வாசமிடா பித்தஞ் சுவாச காசஞ் 
சுத்ததோ சற்றுஞ் சுரவாதஞ் சுகப்பட மருந்து செய்யே . 
அரப்பொடி ஐங்கழஞ்சு அவ்வெடை காந்தங் கூட்டி 
மருவிய கெந்த மஞ்சு மருசூத மிரண்டுங் கூட்டி 
ஒருவிய குமரிச் சாற்றா லரைத்துட னொக்கக் கூட்டி 
வெருவிடாச் சட்டி யிட்டு வெந்திடா னாலு சாமம் . 
வெந்தவம் மருந்து தன்னில் மெண்பணத் தெடையெ டுத்து 
வந்தவம் மிளகிந் துப்பும் மருவுதிப் பிலியே சுக்கு 
முந்திய வோமம் நற்சீ ரமுது கடுகொக்கக் கொண்டு 
வந்தவம் மருந்தி னோடே யடைவுடன் கூட்டிக் கொள்ளே . 
கொள்ளீர் குமரி பற்பத்தைக் குலவு வெருகி னடியளவு 
உள்ளே நின்ற வயிற்றுவலி யுதரத் தெரியு மெரிகுன்மம் 
பிள்ளைப் பீலிகை பெருவயிறு பெரியறாமை பித்த 

பாண்டுருயம்மை 
முள்ளக் கிறாணி யித்தனையு முடிந்து தழல்போ லோடிடுமே . 


286 . 


287 . 


288 . 


வாதக் கரப்பானுக்கு 
எருக்கம் பாலோ டரிதார மிறலி மருந்து கொடுவேலி 
திருக்க மான வெள்ளுள்ளி தெள்ளிய வசம்பு சென்னகரம் 
பெருக்க வோரொன் றொருகளஞ்சு பேணி யுரைக்க 

லிலைக்கள்ளி 
பருக்க வாட்டி யிலைச்சாற்றால் பற்றா 

தரைத்துக் 
கொள்ளுவதே . 


137 


குணவாகடம் 


289 . கொள்ளும் நறுநெய் நல்லெண்ணெய் கூட்டுஞ் சிற்றா 

மணக்கெண்ணெய் 
நள்ளே தீர்க்கும் நின்பெண்ணெய் நலங்கோ வேச்சோ 

டிருமஞ்சள் 
துள்ளா தொக்கப் பொடிசெய்து தூவிக் காய்ச்சி 

லெண்ணெயுடன் 
உள்ளே கொள்ளா திதுமேலே யுளைக்கும் வாதக்கரப் 

பானுக்கே. 
290 . எண்ணெய் வேச்செனப் பிடித்து வீக்கத்தி லிறுக னாளும் 

வண்மையா மிராத்திரிக்கு வகைப்பட எருக்கி லையைப் 
பன்னிரண் டிலையை வாட்டிப் பதத்துடன் கட்டு வீரா 

வென்னும் வாதக் கரப்பான் தானு மிறந்திடும் வீக்கமன்றே . 
291 * . கடியதோ ரெண்ணெய் வேது காயமும் வரத்துக் காம் ... 

வடியுடை மதுர பானம் வாதபித் தத்துக் காகுங் 
கொடியதோர் கைப்பு காரம் கொள்வது கறப்ப தாக்கும் 
படியதே யேறு மென்று பகர்ந்தன ரிருடி தானே . 


வாத குன்ம குணம் 


292 .. 


வேறு 
மேல்வயிறு தனில்தளரி யிளைப்பு முண்டாய் 

மிக்கவிடு பாகமது நனைந்து பின்னுஞ் 
சாலவது கீழ்வயிறு தனில டங்கி 

சத்திவாதத் தொன்றதுபோல் தானுண் டாகும் 
ஆலவிட மிகுந்ததுபோல் கண்கள் தானு 

மதுமிகவும் வெளுப்பிட்டுத் துயரஞ் சற்றே 
சீலமுடன் குணங்கள் தனைத் தெளிந்து வாத 

குன்மமெனச் செப்புஞ் செய்ய லாமே . 
இளநீ ரிஞ்சிச் சாறுள்ளி மிதுவுந் திரிகடு கிந்துப்பு 
வளவு கொண்டு யரைத்துவழித் தழலக் காய்ச்சி 

யிரண்டொன்றாய் 
கொளவே வாத குன்மமறுங் கொள்ளே யேழு நாளளவும் 
மௌவே மீறி நின்றதெனில் யிசைந்தே யெண்ணெய் 

கூட்டுவதே . 


293 . 


| 


குணவாகடம் 


138 


வாத குன்மத்துக்கு எண்ணெய் 


294. * 


கூட்டு முள்ளி யறுபலமுங் கொடுவேல் மருசு நிலவாகை 
ஓட்டும் வீழிச் சாரணையு மோரொன் றொருபலம் பாரீர் 
தேட்டம் பரிய திரிகடுகு தெழியுஞ் சோம னுப்பதுவுங் 
காட்டுங் கள்ளிப் பாலுடனே கலந்தா தண்டை 

யெண்ணெய்கொள்ளே . 


295 . 


296 . 


297 . 


ஒடு புண்ணுக்கு 
அரத்தம் பூவிலை வேம்பாட லதிக மதுரஞ் செஞ்சாந்து 
உரத்த புளியங் கொட்டைத்தோ லுவகைப் புடனே 

வெண்கோட்ட 
இரத்த சாத்திர வேலியிவை யோர்நிறை கொண்டெண் 

ணெய்விடில் 
உரத்த தீயா லுறுபித்த மொடுவும் புண்ணு முலர்ந்திடுமே . 
காலையில் பத்துப் பித்தங் கடும்பகல் கபமே பத்து 
மாலையில் பத்து வாதம் வயங்கியே பத்து மையா 
மேலிடு மொத்த கூத்தில் மிகுந்திடும் பித்தம் பத்துங் 
காலமே விடியப் பத்துங் கதித்ததோர் வாத மாமே . 

கொம்மட்டிக் குழம்பு 
அலகையதின் கொம்மட்டிக் காய்ச்சாறு னாழியதினளவே 

தம்பாத்தின் சாறு 
குலவுசெறி நொச்சியிலைச் சாறுநாழி கொள்ளலிவை 

வெள்ளுள்ளி யிஞ்சிச்சாறுஞ் 
சலமறவே காஞ்சுவற்றி நாழியாக்கித் தன்னோடு 

சாதிலிங்கஞ் சூதங்காயம் 
நலமுடைய வெண்காரஞ் சோமனுப்பு நற்கடுகு மோகமும் 

நயந்துகொள்ளே . 
கொள்ளுவதும் வெந்தய மிளகுமஞ்சள் குலவுசெரி நேர்வாளங் 

காந்தமோரொன்று 
உள்ளபடி நிறைமூன்று கழஞ்சுகொண்டு யுடனரைத் 

தொன்றுபடத் துழாவிக் காய்ச்சி 
மெள்ளவரு பழம்புளிபோல் பதந்தானானால் மீறாமல் 

துதுளங்காயு ருட்டி 
உள்ளபடி குன்மமெட்டு வாயூ வர்க்க முதரமிகு தோஷமுத 

லுருகிப்போமே . 


298 . 


139 


குணவாகடம் 


299 . 


கா ஈத் திருடி கானிற் கலந்து பால் கலிங்கத் தூட்டி 
ஊனசீ யோடுபற்றி யுளம்படச் செலுத்துஞ் சீலை 
தானலி மூன்று னாளுந் தடையறச் செலுத்திற் கார 
மானதோர் தயிருஞ் சோறு மதின் பின்னாற் கட்டு மன்றே . 

காரச் சீலை போடவும் 


302 . 


300. * கட்டியே வெப்பை யாற்றிக் கதித்தொடு வடக்கி யெண்ணெய் 

திட்டென வெப்ப தாகத் திருத்ததோர் பஞ்ச மூலம் 
இட்டதி வைப்பு பாடல் விருகழஞ்சு கூட்டி ... 
ஒட்டியே யொடுகவுக் கெண்ணெ யுறவிடப் போக்கும் 

புண்ணே . 
301 . உள்ளி யிஞ்சி யிந்துப்பு யுற்ற சிவந்தி சிவதையுடன் 

கொள்ளு நிலவாகை வேரதுவுங் குலவு மிளகு திப்பிலியும் 
உள்ளோ ராதண்டை யெண்ணேயுட னுறவே முடக்கொத் 

தானிலைகொள் 
தள்ளா தொக்கக் கழற்கொடியுஞ் சாரணை வேருங் 

கொடுவேலி. 
காட்டு நொச்சி நிலவாகை கடிய கொன்றைக் கழலுடனே 
ஓட்ட தண்டை வுவாய்முருங்கை யுற்ற சிவதை செம்முள்ளி 
கோட்டா மணக்கெண் ணெயுட ( )ேன கொடிய வுள்ளி 

யிந்துப்பு 
வேட்டம் பெரிய கள்ளிப்பால் மிகவே கூட்டுங் 

குன்மம்போம் . 
வெள்ளுள்ளி யிஞ்சி நெல்லி விரவிய சாற்றில் . வாரித் 
தெள்ளிய யிளநீர்ப் பாலும் சேரிவை நாழி னாழி 
கொள்ளிவை திதமாய் வெந்து கொதித்திடு னாழி யானால் 

மெள்ளவே நறுநெய் னாழி விடுவது மிகவும் நன்றே . 
304 . நன்றதே கோட்ட வேலம் நலங்குவெண் கார மிந்து 

சென்று மணத்த நற்சீர திப்பிலி கொத்த மல்லி 
மென்றிடு கிராம் பூவாசி மிக்கசெங் கொட்டை கூட்டி 

யொன்றவே வெந்து நெய்தா னுண்ணவே குன்மம் போமே . 
305 . 

போமதே வெய்ய மாந்தம் பொருமிய பித்த குன்மம் 
தாமதே யெரிக்குங் குன்மந் தடைபடா சத்தி குன்மம் 
வாமதாம் வருண வாதம் மறுகிடா வலிக்குங் குன்மந் 
தாமதப் படாமல் தீருந் தகுதியா நெய்யி தாமே . 


303 . 


குணவாகடம் 


140 


306. * திரிபுர மெரித்தான் சாறுந் திருடியில் சாறுஞ்சற்றே 

திரிபுரை சன்னிச் சாறுங் கேடிலா முருக்கஞ் சாறு 
சரிசரி சாற்றில் வாரித் தண்ணீருங் கூட்டிக் காய்ச்சி 

யுரியொடு னாழி யானா லுறவிடா மணக்கெண்ணெய் ... 
307. * எண்ணெய்நெய் யிரண்டு நாழி யிதுவுடன் கடுக்கா யுள்ளி 

நண்ணிய சோம னுப்பு நல்லிஞ்சி நேர்வாளமு ... 
மண்ணுறை வெண்கார லிங்கம் மதித்தெழு கடுகு ரோகணி 

தண்ணளி வசம்போ டொக்கத் தான்பெருங் காயங் கூட்டே . 
308 . கூட்டிடு திப்பி லியுங் குலவிய காந்தங் கெந்த 

வாட்டிய வீழி வேரும் வகையுடன் கூட்டிக் கொள்க 
நாட்டமாய் வேக வைத்து நலம்பெற வடித்து நக்க 

தோட்டிய வாத குன்மம் கொலைந்திடு முண்மை காணே . 
309 . கடுக்காய் காற்பல மிந்துப் போர்பலம் 

அடுக்கும் மெள்ளுள்ளி யதுவே காற்பலம் 
நடுக்கு மிஞ்சி முப்பல மாக 
விடைக்கு னேர்வாள . முப்பது வீதிவேர் 

கொடைக்கொரு பலஞ்சி வதையோர் பலமே . 
310 . 

சாரணை கொடுவேல் வீழி சம்பீர வுகாயி லங்கை 
வீறுள கொன்றை பாலை விளாவிய முருங்கை வாகை 
பாறிட வொக்கக் கூட்டிப் பலப்படி யோரொன் றாக 

ஆறது நாழி தண்ணீ ரதுவிடா தொக்கக் காய்ச்சே . 
311 . காய்ச்சியே கோது தள்ளிக் கலந்திடு நாறுநெய் நாழி 

மூச்சுள்ள வுள்ளி சுக்கு முதிர்ந்ததிப் பிலிவெண் காரம் 
ஆச்சிடு மிளகிந் துப்பு வாரிய சிவதை காயங் 
காய்ச்சிய நெய்தன்னி லொக்க கள்ளிப்பால் கலந்து 

கொள்ளே . 
312. * இதிலுள்ளி யிரண்டுபல மிந்துப்பு யிரண்டுபலஞ் சிலதை 

ஒருபலம் 
கள்ளிப்பால் முப்பலங் கூட்டவும் . 
313 . 

உரத்த கபாலந் தலைவலியு முச்சி கருத்தா யொருத்தலைநோய் 
சிரத்தில் சேர்ந்து வலிமூளில் செய்யும் மருந்து வகைகேளாய் 
உரத்த மருந்து நறுநெய்யி லொன்று படவே கரைத்தரசம் 
பரத்த துண்டந் தன்னில்விடப் பற்றுங் கபால வலிபோமே . 


141 


குணவாகடம் 


314 . 


கருத்துறு சன்னி தன்னைக் கருத்தினா லறிய வேண்டில் 
உரத்தராக் கிஷத்தை நோக வுரைத்து நா வதனிலூட்ட 
திருத்தமாய்க் கருமை கண்டால் தீதுறு சன்னி யாகும் 
பெருத்திட வெளுப்ப தாகில் பின்னைய தல்லா தாமே . 


315 . 


இலவம்பிசி னதிலிடையங் காசுக்கட்டி 

யிசைந்தகிராம் பூவுடனே சாதிக்காயுங் 
குலசேறி குந்திருக்கக் குடசப்பாலை 

குரோசாணி மோகமும் பிசினுங்கூட்டிச் 
செலவுவறட்சேவு கன்வித் ததுவு மொக்கச் 

செறிய வசுவாசி யதுசெறியக்கொண்டு 
உலவுபடு கழிச்சலுக்குச். சுக்குச்சுட்ட 

வுறுபொடியி லதனிலொக்க வுண்ணத்தீரும் . 
பனிச்சையது துத்தி வேருங் கூட்டி 

பகர்ந்தயெரு மைத்தயிரால் வா ( ர் ) த்த ரைத்து 
தனிச்சையுடன் தன்னைமிகக் கொள்ளத் தானுந் 

சா ( ர் ) ந்தவயிற் றுக்கடுப்புத் தானே தீரும் 
முனிச்சைநெல்லி வெந்தயமும் வறுத்துக் கொண்டு 

முன்படியா யத்தயிரில் கொள்வீ ராகில் 
நினைத்தவ்யிற் றுக்கடுப்பு வெக்கை தீரும் 

நிச்சயமாய்க் கொடுப்பதுவும் நினைவு தானே . 


316 . 


317 .. 


விரேசனத்துக்கு 
நோய்மிகுந் துதரந் தன்னில் நொந்துமெய் வருந்து மாகில் 
தூயநேர் வாள மிந்து சுக்குடன் மிரிசுங் கூட்டிக் 
காய்தள்ளிச் சம்பீ ரத்தின் கனிபிழிந் தரைத்த வுண்டை 
வாயுவை மலக்க மத்தை மலஞ்சல முடைக்கு மன்றே . 


318 . 


கர்ப்ப விப்புருதிக் குணம் 
பொருமு மிரத்தந் தனைமரித்துப் போத மிகவே வலியுண்டாங் 
குருதி கழியில் வலிதீருங் கொள்ளுங் கர்ப்பந் தனையழிக்கும் 
வருடி யிடுப்புக் கடையுளைக்கும் மலத்தை மிகவும் விறவிறுக்கும் 
பெருகப் பிணிக்க மாமதில் பேசுங் கர்ப்ப விப்புருதி . 


142 


குணவாகடம் 


319 . 


இதுக்கு மருந்து 
கடுக்காய் மஞ்ச ளிந்துப்புக் கடுகோ டுள்ளி வெண்காரம் 
அடுத்த வீழி யாமணக்கு யதுவும் நிலவாகை யின்வேருந் 
தொடுத்த மூன்று பலமாக்கித் துளங்கா தெரித்தா 

மணக்கெண்ணெய் 
கொடுக்கக் கர்ப்ப வாயுவிடுங் கூட்டுங் கள்ளிப் பால்களஞ்சே. 
பொருமு மிரையு னெஞ்செரிக்கும் புளித்தேப் பிட்டுத் 

துயரமுமாய் 
கருகிக் கழிந்து கண்டுங்குங் காந்துந் தொப்பூ ளதிலடங்கும் 
வெருவித் தேடா தன்னத்தை மிகவே பேசில் கழிந்திருக்கும் 
உருவிப் பிழிதல் போல்மேனி யுலர்த்தும் வாயுக் கிராணியிதே . 


320 . 


3.21 . 


ஆசிரிய விருத்தம் 
ஓமமொடு கடுநெல்லி தான்றி மிள்கிடை யுற்றதோர் 

சுக்குத்திப்பிலி 
ஒன்றுபட யதுவுமுக் கழஞ்சாக வொருகழஞ்சு கழற்ப 

ருப்புத் 
தேன்மருவு கையாந் தகரையிற் சாறதுந் திகழ்நாழி யதிலூறவும் 
திரும்பவதில் நேர்வாளம் போட்டுமச் சாற்றினில் சீர்பெற 

வுரைத்தவுண்டை 
வாமமது வாகவே நிழலி ல ( ர் ) த்தியதை வகைபெறக் 

கொண்டுவருகில் 
வாயுவதில் வந்திடுந் தீராக் கிராணியும் வளம்வெறத் 

தீருமெனவே 
தோமமுத லாகவரு திறலுடைய தவமுனிவர் சொல்லின 

நாவின்படியே 
தோராது மெயபெண் ணியிதனை நம்பியே 

சொல்வதிது உண்மைதானே . 


322 . 


பித்தத்தில் வெதுப்புக் கொள்ளில் பெருத்திடுஞ் சுழற்சி தானும் 
மெத்தத் துறவு வாந்தி வீக்கமுங் கழிச்ச லாகுஞ் 
சித்தத்துள் வலித்தெ ரித்துச் சுரமுட னனேகங் கண்டாங் 
கைத்த பித்தம் வந்து காந்துமே பட்ட காயம் . 


குணவாகடம் 


143 


323 . 


நெஞ்சுநீண் டெரித்து வாந்தி நிலையாகக் குத்துக் குத்தி 
பஞ்சுபோல் நாவுங் கண்ணும் பானமும் வெளுத்துக் காலும் 
அஞ்சவே வீக்க முட்டு மடிக்கடி குளிரே யாகுங் 
கெஞ்சிட மலமுந் தீயுங் கெடுத்திடு முயிரைப் போக்கும் 


324 . 


3 25 . 


வயிற்றுக் கடுப்புக்கு 
நற்சீ ரகத்தை வெச்சோட்டில் நலங்கா திருந்துப் புடமிட்டும் 
உள்ளே யிடித்துத் தூள் செய்து யுறவே சீனி யேழுக்கொன்று 
நற்றா மணக்கு நறுநெய்யில் நைந்தே யளவி வெந்திடுகில் 
முற்றா வயிற்றுக் கடுப்பதுவு முடிந்தே போகு முண்மையிதே . 
பழந்தேங் காய்துருவிச் சீனியுடன் பருகப் 

பற்றிவிடு மேவயிறு ளைவின்புண் தீராதாகில் 
உளந்தெங்கும் பழத்தின்சா றுடனே சீனி 

யுடன் பருக மிகவும்நன் றுண்ணாதே போகில் 
கிளந்தெங்கும் நெல்லியதின் பழச்சாறுஞ் சீனி 

கிடைக்குமாகில் அருந்தாநன்று கிடையா தாகில் 
வளந்தேறு வெந்தய முலர்ந்தநெல்லி யுடனே 

வறுத்ததனைப் பொடிசெய்து வண்தயிரி லுண்ணே . 
இருனிலத்தினில் ராசவி ரேசன மாஞ்செய்ய 
திருகுகள்ளி வேர்ப்பட்டை பசுவின்பாலி லவித்துலர்த்தி 
பரிவுடனே காற்கழஞ்சு பாக்குடனே தின்ன 
வெருவது தான்கழியு மீறுமே யாகில் 


326 . 


மேவபசுப் பால்சோறுண் வெண்கந்தம் பூசே . 


327 . 


வேறு 
கன்னங் காது வாங்கண்டங் கனத்துத் திரண்டு கிரந்திகட்டி 
அன்னந் தன்னைக் கொள்ளாம லதிகப் படுத்தி சிலேற்றுமமுஞ் 
சொன்ன கடுங்காய்ப் புடனேதுய்ய கருஞ்சீ ரகந்தூ துவளை 
இன்னம் முத்தம் நன்னாரி யிவையோ டெண்ணெ 

யெரித்துநக்கே . 


328 . 


முள்ளி லவம்பட் டையுடன் முலைப்பா லாமணக் கெண்ணெய் 
கொள்ளக் குழப்பி திரட்சிதனில் குழையப் பூச வல்லீராய் 
மெள்ளக் குவிக்கும் வீக்கத்தை விரையத் துறந்து வினையகற்றும் 
தன்னிச் செயலை யறப்படுத்துந் தறுகா தனலுங் குளிர்ந்திடுமே . 


144 


குணவாகடம் 


329 .. 


330 . 


முள்ளிலவம் வேரது நாவல் ( முட்பூலா ) வெட்பூலா 

முத்தமொடு நன்னாரி முல்லைநல்ல சீந்தில் 
தெள்ளியசெந் தாமரைசித் தாமுட்டி சீதேவி 

சிறுக்கீரை யுடன் நல்ல வராகியுட னேதான் 
கொள்ளுவது யிருவேலி பொன்னாங் காணி 

குலவு மிலாமிச்ச மோடுகுழி யாம்பல் 
மெள்ளவதி லிளநீர்பால் விட்டுக் காஞ்சு 

மீளவது முன்னொன்றாய் வெந்து தென்றால் . 
ஒன்றதிலே நெய்நாழி யிசையவிட்டு 

இயல்புடைய சீனிபே ரீஞ்சு முந்திரிகை 
குன்றவிடும் வெண்கோட்ட மேலங் கோலங் 

குலமாஞ்சி நாகப்பூ பச்சிலைகச் சோல 
மன்றல்வரு சந்துடனே கெணிதவெண் மருவு 

கிளியூறல் பட்டை வங்கங் கூட்டே 
நன்றது செண் பகமொட்டு மதுரம் நெல்லி 

விதைசொல்லு குப்பை நகரம் பழம் 
மென்றநற் சீரகம் வெந்தே தான்வடித்து 
மியல்பாக யாவர்க்கும் பிரமியந்தான் தீரும் . 


331 . 


வாதத்துக்கு 
வாத மடக்கி காத்தோட்டி மரவா தண்டை மாவிலங்கை 
சீதம். இடஞ்சா ரணையுஞ் சிறந்த முருங்கை யுகாய்நொச்சி 
போத வலந்த கொடிவேலி புங்கு நின்பம் பொற்கொன்றை 
சேதப் படாம லொவ்வொன்று திரிசேர் பலமாங் 

கொள்ளுகவே . 
கொண்டே வடித்துக் கஷாயத்திற் கொதித்து வெந்து 

யஞ்சிரண்டாய் 
உண்டே ரெண்ணெ யுடனுதவு மூறு நறுநெய் நல்லெண்ணெய் 
பண்டே சொன்ன வேப்பெண்ணெய் பழத்திற் புங்கம் பழநூறு 
கண்டே யொக்க யெண்ணெயுடன் கதிக்க வரைத்துக் 

காய்ச்சுகவே . 


332 . 


333 . 


காய்ச்சீர் கலனா சாதிலிங்கங் கதித்த துரிசு செந்தகமும் 
பேச்சா லுயர்ந்த வரிதாரம் பெரிய குரும்பை குளவிந்த 
மூச்சே யுற்ற பெருங்காய முதிர்ந்த வெளித்தைப் பிசின்காரம் 
மோச்சம் பெரிய யுள்ளிசுக்கு லுவாய்வச மோதகங் கூட்டே . 


|| 


குணவாகடம் 


145 


334 . 


கூட்டுங் கடுகு திப்பிலியுங் கொடிய வசம்பு வாலுளுவை 
மாட்டருங் காணும் பிசினோடு மரத்தை சாதிக் காய்கடுக்காய் 
காட்டில் பயில கார்பாகரிசி கரிய மிளகு சேங்கொட்டை 
கூட்டி யெரித்து எண்ணெயிடக் குறைந்து வாத மிறந்திடுமே . 
எருக்கு குருந்து வீழிசங்கு யினிய தூதளை வன்னெற்றுச் 
செருக்குஞ் சிவனார் கொடுவேலி சிறிய வட்டு மெள்ளறுகு 
பெருக்கும் முக்கிரா கருஞ்சூரை பெருகு , மிஞ்சிக் கொன்றைகழல் 
வருக்குங் குறிஞ்சிக் காம்பைக் கள்ளி லரியவிளாத்தி 

பெருமைமுல்லை . 


335 . 


336 . 


அகப்பையொடு முத்தர சாவாரை நன்னாரி 

யரியசா ரணையிவை யொருநிறையாகக் கொண்டு 
செப்பிமுள்ளி வசம்புவேர்க் கொம்புவெளுத் தைப்பிசினுஞ் 

சென்னகரஞ் சாதிக்காய் செவ்வள்ளிபூ லாவெருக்கந் 
திப்பிலிகெந் தகமிளகு செய்யவரி தாரஞ் 

சீனக்கார மடுக்குமஞ்சள் சீதாரி தாணிக்காய் 
வைப்பவசு வாசிபெரு குங்குரும்பை யகில்வங்கம் 

பெருங்காயம் சதகுப்பை வருநேர்வா ளங்கார்போகி . 
இம்மருந்து சரிகொண்டு யிதமுடனே யரைத்து 
வெம்மையிலா மணக்கெண்ணெய் வேப்பெண்ணெய் 

நல்லெண்ணெய் 
தம்முடனே வெந்திறக்கித் தான்வடித்துப் பூச 
பம்மிவரு வாதங்கள் பறந்தோடி யகன்றிடுமே , 


337 . 


338 . 


(பீனிசத்திற்கு ) 
சீந்தில் வட்டுத் தூதுவளை சிவனார் வேம்பு நிலவேம்பு 
போந்த பன்றிக் குறும்பனையும் பொன்னாங் காணி 

நிலக்குமிழ்வோர் 
சேந்த செவ்வி யரவிந்தஞ் சித்தா மல்லி பேராமல்லி 
யாந்த முத்தக் காசுஒக்க யதின்மேல் பால்விட் டூறுவதே . 
ஊறிக் காஞ்சு யஞ்சிரண்டா யூற வெந்து பிழிந்துவடித் 
தாறிப் போகு முன்னேதா னழந்து நறுநெய் நாழியுரி 
கூறிட் டளவே நல்லெண்ணெய் குறையா தளவே வொக்கவிட்டு 
வேதிட் டிடித்த வேப்பந்தோல் ஈரஞ்சாறு முரிகூட்டே . 


339 . 


குணவாகடம் 


146 


340 . 


கூட்டே சுக்கு மிளகுதிப்பிலி கோட்ட மேல மதிமதுரம் 
மோட்டு வசம்பு வெள்ளுள்ளி மோதுங்கற் கடக சிங்கியுடன் 
வாட்டங் குன்றா மலையிருவேல் மதித்த கிராம்பூ வசுவாசி 
காட்டிற் பயிலும் கிளியூரல் கண்டில் வெண்ணெ யதுகொள்ளே . 


341 . 


கொள்ளே கோல மோகமுங் குலவு பச்சிலை கச்சோலம் 
நள்ளே கரிய சீரகமும் நற்சீ ரகமுங் கொத்தமல்லி 
தள்ளா தொக்க குக்கிலொடு சடாமாஞ் சரத்தை ரோகணியும் 
உள்ளே கொண்டு வெந்தருந்த யுடனே போகும் பீனிசமே . 


34 2 . 


இதுக்கு நசியம் 
இரதங் கெந்தஞ் சாதிலிங்க மினிய தாரஞ் சங்குமுறு 
வருகுந் திருக்கம் பாஷாணம் வருவீர் நாழிப் படிவிட்டு 
சரச மதுவே திரியாக்கி தறுகா நறுநெய்ய திரிகொளுத்தி 
விரசம் பெறவே வாசிதனில் விடவே பீனிசம் வேரறுமே . 


343 .. 


பீனிசத்திற்குப் பத்தியம் 
பத்தியங் கோழி முட்டை பசுப்பால் 
முத்தநெய் முருங்கை யிலை 
மற்றும் நிகரில் கத்தரிக்காய் கூட்டும் 
பத்துமே துவரைதானும் பண்பான பீனிசம்போமே . 


344 . 


நாயளுக்கி வடவேரை யிழைத்த ரைத்து 

நலம்பெறவே யிளநீரில் கொடுக்க நன்றா 
மாயாத புளிநடலைக் கிழங்கு தன்னை 

மாவுடனே மோர்க்கூழாய் வையா துண்ணில் 
ஓயாம லொடுப்பாயுங் கர்ப்ப ரோக 

முதிரமதிற் கிருமிசெய லுள்ள நோவுந் 
தூயதாய்க் கழிந்துருகிப் போம தென்று 
தொல்லுலகில் மாமுனிவர் சொன்ன தாமே . 


345 . 


( மூலக் கிராணியின் குணம் ) 
கீழ்வயிறு மிரைந்திடுப்புங் கடுத்து வளைத்துக் 

கெஞ்சிடவே குருதிவிழும் பவளி . யின்றோம் 
தாளரைக்கு கீழ்மிகவுஞ் சலிகே டாகுந் 
தறுமலங்கள் கழிந்து சற்றே வலியுந்தோன்றும் 


147 


குணவாகடம் 


346 . 


நாள்வழியே யுடம்புவற்றும் வெளுப்பு முண்டா 

நாவரஞ் சோபமுடன் துயர முண்டாங் 
கோளிதுகாண் மூலமுறு கிறாணி யென்றே 

கேவலமாய் முன்னுரைக்கக் கேட்ட தாமே . 
தலைபிடரி முதுகு கைகால் சதமிலா விலாக்கள் நெஞ்சு 
குலவுபுண்போல நோவு குத்திரும லேகொள்ளுந் ... 
துலைபடு கழிச்சல் நாக்குந் துண்டமு முடம்பு புண்ணாம் 
உலைவுட னலைவு மிக்கா வதுவிடாக் காய்ச்ச லன்றே . 

சன்னிவாத குணத்தின் குணம் 
உண்டியை யொறுக்க லாக்க முளத்திற்கே டுளதே யாக்கும் 
பண்டுமுன் பயித்தி யம்போல் பல ( ப் ) பல பிதற்றிப் பேசும் 
தொண்டைதான் சுழற்றிச் சற்றே துணக்கமுந் திகைக்கும் புத்தி 
மண்டியே யிருக்கும் வாத சன்னியின் வகைய தாமே . 
வாதமும் பித்த மையும் வந்திடுந் தோஷந் தன்னால் 
வாதமுஞ் சன்னி வாதம் நிற்குமோ கட்டுத் தன்னும் 
வாதமுஞ் சுரமும் போத மைந்தனா ரருளி னாலும் 
வாதமா மருந்தினாலும் வருந்தியே மருந்து செய்யே . 
எண் . 4 இல் கண்ட பாடலே மீண்டும் எழுதப்பட்டுள்ளது . 


347 . 


348 . 


349 . 


3.50 . 


351 . 


( நோய் தோன்றுங் காரணம் ) 
தன்னைத்தான் பேணா தாலுஞ் சரீரத்தின் தண்டிப் பாலும் 
அன்னத்தைப் பொறுத்த னாளில் லடவினில் முழுகா தாலும் 
பின்னுற்ற விகாரத் தாலும் பெருத்ததோ ரண்டி னாலுந் 
தன்மத்தை யிகழ்த லாலும் சலிப்புடன் வியாதி தோன்றும் . 
கடுக்காய் நெல்லி தான்றிக்காய் கமலத் தண்டு தேவதார 
அடுக்கு முத்த மிலாமிச்சஞ் சந்தங் கடுகு ரோகணியுந் 
தொடுக்கும் பேயின் புடோல்தண்டு துவரம் பெரிய வேப்பலகு 
படுக்கும் பங்கம் பாளையின் வேர் பருக வேப்பா 

லரிசிகொள்ளே . 
கொள்ளே கள்ளுஞ் சொறொன்று கொண்டு நறுககி 

யிருனாழி 
அள்ளே தண்ணீ ருழிக்காக யடவே காய்ச்சி யருந்திடுகில் 
உள்ளே நின்ற சன்னிவாத முழலை கழிச்சல் தாபமிவை 
விள்ளா தொருவற் கிதுகுணமாம் மீளுஞ் சன்னி வாதமிதே. 


352 . 


குணவாகடம் 


148 


353 . 


354 . 


355 . 


மீளும் பாலை வேர்சந்து மிரிசஞ் சுக்கு கொத்தமல்லி 
கேளும் நெல்லி வேர்பலரு கிள்ளோ ரொன்று 

கழஞ்சுகொண்டு 
நாளி யுரிக்கு இருனாழி நன்னீர் வார்த்து வுள்காய்ச்சித் 
தாளுங் கழஞ்சு சர்க்கரையுந் தனியா நெய்தேன் கூட்டுவதே . 

சன்னி சுரத்துக்குக் கஷாயம் 
ஆடா தோடை வேரிலையு. மதிலீ ராறு கழஞ்சுகொகாண்டு 
வாடா திருந்த பூசணியின் வளருந் தண்டு மீராறு 
மேடா திருந்து மீராழி மீரெட் டொன்றாய்க் காய்ச்சியதில் 
கோடா திருந்த மிளகுபொடி கூட்டிக் கழஞ்சு கொடுப்பீரே . 
நன்னாரி கடுநெல்லி தான்றி நல்குந் தேவ தாரஞ்சந்து 
தின்னாப் பேயின் புடோல்தண்டு சுக்குத்தேறுங் 

கனிகொள் பேரீஞ்சு 
சின்னா தென்னா திருவேலி திகழோ ரொன்று 

கழஞ்சுகொண்டு 
உன்னே ரளவே யிருனாழி யுழக்காய்க் காய்ச்சி யுண்ணீரே . 

சன்னி சமத்துக்குக் குளிகை 
வெண்கா ரீயந் திரிகடுகு மிகுந்த யிந்து கெந்தகமும் 
நண்பா யோரொன் றொருகழஞ்சு நல்குநேர் வாள மிருகழஞ்சு 
உண்பார் கடுகு ரோகணியு முறவே கழஞ்சு நாலாக்கி 
வண்பார் முலைப்பால் வார்த்தரையும் வனச்சேர் னாலு 

சரமமிதே. 
அரைத்து வரைத்து வழித்துணந்து வகையோ லுண்டைப் 

பிராமணம் 
அருந்த யிஞ்சிச் சாற்றிலிடு யதுவுங் குணங்கொண் 

டிருந்ததெனில் 
திருந்தக் கொடுத்து பத்தியமுந் திறமுங் கண்டா ( ல் ) கூசாமல் 
இருந்தப் படியே சன்னிவாத சுரத்துக் குண்டை யிதுவென்றே. 
இடவே சன்னி வாதசுர மிதுக்குக் குளிகை வகைகேளாய் 
தொடவே . னாறும் புளியமரஞ் சொல்வீ ரொன்று 

களஞ்சுகொண்டு 
புரமே செரியும் பூசணிப்பூ பொருந்து மிரத முசறுமுட்டை 
வே கழஞ்சு வோரொன்று யிதுவு மிரதங் கால்கொள்ளே. 


356 . 


357 . 


358 . 


குணவாகடம் 


149 


3:59 . கொள்ளே நிரையே கொண்டிட்டுக் குமுற வரைக்கி 

விலைச்சாறு 
வெள்சேர் மரத்து வெற்றிலையை விழுனீர் பிழிந்து 

வுலரவரைத் 
துள்ளே கொள்ள யுளுந்தளவு வுண்டை குளிகை செய்தவிதை 
நள்ளோ ரருந்த முலைப்பாலில் நல்குஞ் சன்னிச் சுரம்போமே . 


360 . 


கருவே லிலையின் பிடிமூன்று கடிய பிரமி பிடிமூன்று 
வரிசேர் கற்றாழன் மடல்சருகு வரவே மூன்று பிடியதுவுஞ் 
சரிசேர் களிப்பாக் கெழுகழஞ் சுக்குத்தண்ணீர் கடுக்கா 

யுடனறுக்கி 
இருநாழி புரியை யுழக்காக யியல்பா காய்ச்சிக் கொள்ளுவதே . 


361 . 


கொள்ளே துளசி யுடன்கஞ்சாங் கோரை யாதிரணமுடன் 
உள்ளே கொள்ளும் பேரமட்டி யொதுங்கித் திரியும் 

பேய்ப்புடோல் 
கள்ளே மிகுந்த சாரணைவேர் கடிய முருங்கை யிலைக்காம்பு 
தள்ளா தொக்க வேர்மருந்து சரியா யிரண்டு பிடிகூட்டே . 


362 . 


கூட்டே நறுக்கிப் பதின்கழஞ்சு கொள்ளுங் கடுக்காய் 

குறையாமல் 
தேட்டம் பெரிய களிப்பாக்கு திசமே கொள்ளுஞ் சுக்காறு 
மோட்டம் பெரிய யிந்துப்பு யொருபாக் களவு குறையாமல் 
நாட்ட மிளகு சீரகமும் நல்காய் தேசிக் காயளவே . 


363 . 


அளவே யிரண்டு காயளவு யதுவும் பொட்டண மதுகட்டி 
உளதே மற்ற மருந்தொக்க வொன்று படவே நறுக்கிவிட்டுக் 
கொளவே யாறு படிதண்ணீர் கொண்டு கழஞ்சு நாழியுரி 
அளவே யிறக்கில் வடித்ததனை யடவே மூன்று 

நாள்கொள்ளே . 


364 . 


பொன்னாங் காணி பேய்ப்புடோல் பொருமுத் தம்பற் படகம் 
முன்னோர் முதிய சீந்திலது முழுதும் படியே கொண்டோக 
நன்னோ சுக்கு வதுனாலு நறுக்கிக் கருக்கி னீர்நாழி 
இன்னோ காஞ்ச துரியாக்கி யிரண்டு கழஞ்சு தேன்கூட்டே . 


150 


குணவாகடம் 


365 . 


குளிருண்டை 
வெண்பா ஷாணமங் கடிஞ்சுதுத்த இரத மிரண்டு 

கழஞ்சதொக்க 
நண்பார் துரிச தரைக்கழஞ்சு நண்பா யிவைசேர் 

நிறையொக்கப் 
பண்சேர் பற்றிக் குழிக்கல்லில் படிசேர் வெற்றிலைச் 

சாறதனால் 
வண்சே ரரைத்து மிளகளவு மதிக்க வுண்டை தனையுருட்டே. 


366. உருட்ட வுண்டை தனையரைக்கி லு ( )ைதய முச்சி முதலாகத் 

திரட்டிக் கிடவே போலரைத்துத் திரமா யுருட்டி நிழலுலர்த்தி 
தரட்டிக் குளிர்தான் வாய்பார்த்து தவுமி ரண்டு நாழிகைமுன் 
இரட்டி விடிந்து வருமளவி லிடவோ ருண்டை பசுப்பாலே . 


367. ஒருவிடங் குளிருங் காயு மொருவிட முடம்பு தன்னில் 

இருபுறத் தோடும் போது யதிகமாய்க் காய்ஞ்சி ருக்கும் 
பெருகிடப் பிடியே டென்னும் பின்னையோ வன்னஞ் 

சொல்லா 
வெருவுறப் பற்றி யேறும் விஷசுர மென்ன லாமே . 


368. உடம்பிற் றோடும் போது சிக்கெனக் காய்ந்து யதுவோ 

ரிடங்களிலதி 
விடம் பற்ற மடங்கா யதுவுண் டாகுமிக்க கால் குளிர்ந்து 
நடஞ் செய்யுங் காலொன்று காய்கை தான் குளிரும் நாடறிய 
விடமென தாலந் தங்கங் கனக்கும் விஷசுர மென்ன லாமே . 


369 . 


சுக்குக் கடுக்காய் நிலவேம்பு துவர்க்கும் வேப்பந் தோல்சீந்தில் 
கைக்கும் புடோலங் கொடியதுவுங் கதியா தோரொன் 

றிருகழஞ்சு 
ஒக்க நீரு மிருநாழி யுழக்காய்க் காய்ஞ்சு. குடிப்பீராய் 
திக்குக் கெட்டு விஷசுரந் தீரும் படியைப் பாரீரோ . 


370 . 


ஆடா தோடை யிலைசீந்தி லதுவும் நின்பம் பேய்ப்புடோல் 
தேடா நின்ற வேப்பிறகுச் சேரும் வெப்பா லரிசியிவை 
வாடா தோரொன் றிருகழஞ்சு மசக்கி யிரண்டு படிதண்ணீர் 
ஓடே காய்ஞ்ச துழக்காக்கி யோடக் களஞ்சு குழம்புகொள்ளே. 


குணவாகடம் 


151 


371 .. 


வெப்பா லரிசி பேய்ப்புடோல் மிகுந்த மதுரந் திப்பிலியும் 
நட்பால் முத்தஞ் சித்தா ) மட்டி நடிக்குஞ் சிறுகாஞ் 

சொறியது ( வு ) ம் 
வெட்பால் சிறிய பற்படக மிகுந்த நிலத்தின் வேம்புகற்பங் 
கொள்பா ரிடத்துக் கசப்புல்லுங் கொன்றைப் பழமுங் 

கூட்டுவதே. 


372. * 


கூட்டுங் கூடுகு ரோகணியும் கொள்ள யிவைதா னோரொன்று 


... 


373 . 


காட்டுங் களஞ்சே கால்கொண்டு கலங்க நறுக்கி யிருநாழி 
கூட்டி னீர்வார்த் துழக்காக்கிக் கொதிக்கக் காய்ச்சிக் 

குடிப்பீரே . 
கந்தகம் பச்சை நாபி கேடிலா மிளகு சூதம் 
வெந்தனேர் வாளந் தன்னை விஷமது தள்ளிக் கூட்டிப் 
புந்தியிற் பொருந்து மன்பாற் பூசணிப் பழமுங் கூட்டி 
இந்துண்டை யுளுந்து போலொன் றிடவிஷ சுரமும் போமே . 


இஞ்சிச் சாற்றில் இடவும் 


374 . 


சத்தி சுரத்துக்குக் குடிநீர் 
நெற்பொரியு மிகவறுத்துப் பயறு தானு 

நேரியபற் படாகமுடன் பூச ணிப்பூ 
குற்றமறுங் கூவிளைவே ரொன்று கொள்ள 

கூட்டியதோ ரிருகழஞ்சு கொண்டு தட்டி 
முற்றிளநீர் தனிற்கா ( ய் ) ஞ்சு கொடுக்க நன்றா 

மிகுந்துழலை மிகுத்திருந் தாலதி மதுரஞ் 
சற்றுமது கூசாம லொக்கக் கூட்டில் 

தறுகாது சத்திசுரந் தானும் போமே . 
நெற்பொரியும் பசுப்பாலும் வில்லை வேரும் 

நெருங்கியசீ ரெல்லாமுடன் சுக்கு நெல்லி 
முற்படவே யிளநீர்காஞ் சிரண்டொன் றாக்கி 

முற்றியபின் னெடுத்ததனை யூற்றிக் கொள்ள 
பொற்றெரிய யுழலைசத்தி வெதுப்பு ழற்றி 

தோர்த்தண் ணீர்மேற் தாபந் தானும் 
பற்றறுமென் றிப்படியே யருளி முன்னோர் 
பகர்ந்தனரற முறுவேதப் படியீ தென்றே . 


375 . 


குணவாகடம் 


152 


376 . 


377 . 


378 . 


379 .. 


தண்ணீர் உழலைக்கு 
நாவல் பட்டை மாந்துளிரும் நயந்து மணக்கும் பூலாவேர் 
காவல் கயிலை யால்விழுதுங் கதிக்க வோரொன்று முக்கழஞ்சு 
மேவற் படியே யிருநாழி னீர்வார்த் துழக்க துரியாக்கி 
தேவத் தேறு மிருகழஞ்சு தேனோ டருந்தத் தீர்ந்திடுமே . 
தீர்ந்தே சத்தி வெதுப்புவிடுந் திதமாய் வயிறு கழிச்சல்விடும் 
நேர்ந்தே தாக மூர்ச்சையிவை நொடிக்குள் தீரும் நில்லாது 
சாந்த மாகு மிதனாலே தப்பா துணமை சொன்னபடி 
போந்த வெதுப்புப் பிரதாபம் புறங்கண் டோடுங் கண்டீரே . 
நீடு மாத்தழை நெற்பொரி சர்க்கரை 
தேடு திப்பிலி தேனில் குழைத்துண்ணப் 
பீடு செய்யும் பெருத்ததோர் சத்தியும் 
ஓடி யோடி வொழிப்பது முண்மையே . 

தண்ணீருழலைக்கு 
முத்தக் காசு மாவீர்க்கு முதிர்ந்த யிருவே விலாமிச்சு 
சத்தப் படவே பற்படகம் சாந்த சந்த மேலமுடன் 
சித்தத் திணங்கு நெற்பொரியும் சிறிய பயறுஞ்சீரகங் ) 

கொத்தமல்லி 
இத்தைச் சொன்னோ மதிற்படியே யதுவு நாழி நீரிலிடே . 
அதுவு நாழி நீரிலிட்டு யறவே நாழி யுரியாக்கி 
இதுவே மூன்று னாளைக்கு ணியங்குப் பகுத்த சந்தனமும் 
முதிய புறமு மிராக்கிஷமு முதிரா தளவில் சிறிதுரைத்துக் 
கருதுனீர் கரைத்துப் பருகி ( வி ) டில் கலைந்தே யோடு 

முழலையிதே. 
மணலை வறுத்து வெச்சென்னில் மணக்க விளநீ ரதிலூற்றிக் 
குணமே கொள்ளு மெலுமிச்சங் கொடிப ழத்தின் சாறுவிட்டு 
தினமே சீனி முந்திரிகை தேன்பே ரீஞ்சு யதிமதுர 
மணமே பெரிய தனங்கோட்ட மதிக்குஞ் சீர கங்கொள்ளே . 
கொள்ளே மருவுஞ் செண்பகமுங் குளிருஞ் சாத்திர வேதியது 
முள்ளே மதிக்கு மிருவேலி வுறவுங் கடிய தக்கோலந் 
துள்ளப் போந்த நெற்பொரியுஞ் சுக்கு மாதளம் பழச்சாறுங் 
கொள்ளீ ருள்ளே பரிதாபங் குமுறுஞ் சுரமு மலைந்திடுமே . 


380 . 


381 . 


382 . 


153 


குணவாகடம் 


383 . 


3.84 . 


385 . 


உழலை தபணம் பரிதாப முளத்து முதிர்ந்த தான் கிழிந்து 
அழலே மிகுந்து நாவறண்டு யதிக மாக வேசுரமுங் . 
கழறு முடம்பு தலையோடு காலே வீங்கு மிகவழற்றும் 
பழகத் தப்ப விட்டருந்தும் பகர்ந்த நினவின் படியிதுவே . 
செய்ய கோட்டம் நெல்லிமதுரஞ் சிறிய யிலாமிச் சிருவேலி 
பொய்யா முத்தஞ் சந்தனமும் போத யிளநீர் நெற்பொரியும் 
மெய்யே பாதி வே ( க் ) கா ( ய் ) ச்சி மீறா திருந்து கொண்டிடுகில் 
ஐயா யுண்மை யிதுவன்லி லாக்கிக் கழிச்ச லடைபடுமே . 

அபத்திய தோஷ குணம் 
தாகத் தாலு மிகவுடலஞ் சங்கா வரண்ட படியாலுங் 
கோகத் திடவே வியாதியினால் கொள்ளுங் கைப்ப துண்டாலுஞ் 
சாகங் கைப்ப துண்டாலுந் தள்ளும் வருவி சாலத்து 
மாக வாயூக் கோபித்தே யனேகம் வியாதி யுண்டாமே . 

வாத சுரக் குணம் 
வாத சுரத்தின் குணங்கேளாய் வந்து குளிர்தல் பயப்படுதல் 
சீத மிகுந்து துணுக்கேறில் செறிந்த ரோமஞ் சிலிர்ப்பேறில் 
சேதங் கண்டு தலைநோவு திருந்து தொப்பூழ்த் தலங்கடுத்தல் 
பாத முளைந்து நீர்குடியா பலகால் வெதுப்பு விடர்த்ததுவே . 
விடாதே கால்கை கீழ்முதுகு மிக்க விரண்டு விலாப்புறமுந் 
தொடாதே நோவாங் குறடதுவுங் தொடுக்கில் புண்போல் 

நோவுண்டாம் 
அடாதே மிகவு மருண்டுருண்டு மனந்தல் மிகவு மாயிருக்குந் 
தொடாதே சோறு பதார்த்தமறு மிணங்கா வாத சுரமாமே . 

இதுக்கு இரண்டுநாள் பட்டினி இருக்கவும் . 
கூடிய சுரத்தை நோக்கிக் குடிநீர்க ளிடுவை யாகில் 
ஆறிரண் டதனிற் பின்பு வன்றினாட் களவு தள்ளி 
ஏறிய நாள்கள் தள்ளி யிறங்கிய நாளா ராய்ந்து 
ஊறவைத் ததுவை செய்ய வுறுதிக ளொத்துக் கொள்ளே . 


386 . 


387 . 


388 . 


389 . 


இதுக்குக் கஷாயம் 
வட்டுக் கண்டங் கத்திரிவேர் மதிக்கும் பெரிய பேர ( ரு ) மல்லி 
மட்டிற் சிறிய சித்தா ) மல்லி மணக்க வேரோர் முக்கழஞ்சு 
தட்டி நறுக்கி வேர்க்கொம்பு தானே யதுவு முக்கழஞ்சு 
வெட்டிச் சீவி நாழிவிட்டே தண்ணீர் காய்ச்சுகவே . 


154 


குணவாகடம் 


390 . 


காய்ச்சித் தண்ணீர் நாலொன்றாய்க் கலக்கி வடித்து 

வதிலுழக்கு 
பாய்ச்சிப் பருத்த வரியதைப் பரிய மணல்போல் பொடிசெய்து 
காய்ச்சிக் கொடுக்க வாதசுர மங்கமுறு மயக்கந் தெளிவிக்கும் 
போச்சுச் சுரமும் போந்ததெனப் புகலும் படியைப் பாரீரே . 


391 . 


கண்டங் காரி சிறுவழுதலை கதிக்கும் பங்கம் பாளையின்வேர் 
உண்டங் கினிய ( ய ) திமதுர முறைசேர் வெப்பா லரிசியதுங் 
கொண்டங் கோரொன் றிருகழஞ்சு கூட்டி னறுக்கி னானாழி 
மொண்டங் களவே நீர்க்காய்ச்சி முறித்து நாழி னீராக்கே. 


392 . 


ஆக்கே நாழி தன்னி லளவா யுழக்குப் பருவரிசி 
போக்காய்ப் பொரித்துப் பொட்டணத்திற் பொருந்தியிடவே 

காஞ்சு கொள்ள 
வாக்காய்த் தண்ணீர்த் தாபமறு மலத்தின் கட்டை விடுவிக்கும் 
நோக்காய் நின்ற சுரதபணம் நோய்தான் போகுங் கண்டாயே . 


393 .. 


சுக்கு கொத்த மல்லியுடன் துளங்கா நின்ற சேவகன்வேர் 
ஒக்கக் கொண்டோ ரொவ்வொன்று யுறவே யிரண்டு 

கழஞ்சுகொள்ளத் 
தக்க படியே யிருனாழி தண்ணீர் - காய்ச்சி நாலொன்றாய் 
துக்க மறவே சுரத்துக்குச் சொல்லுந் தண்ணீ ரதுவாமே . 


394 . 


ஆமே யேழு . நாளனவும் மசனங் கொடாமல் பட்டினியாய் 
தாமே யிருந்து முன்சொன்ன தண்ணீ ரதுவுங் கஞ்சியதும் 
போமெழு னாள்தா னதுகழித்துப் பொருந்து மசனங் 

கொடுப்பதும் 
ஆமே பின்பு குடிநீருக் கெண்ணும் வாத சுரமாமே 


395 . 


ஆமாம் வாத சுரந்தனக்கு யமிர்தம் சிறுகாஞ் சோரிமுத்தம் 
வேமாஞ் சுக்குக் கொவ்வொன்று மிகாமல் கழஞ்சுக 

ழஞ்சுகொண்டு 
தாமா மிரண்டு நாழிதண்ணீர் தறுகா துழக்காய் காய்ஞ்சருந்தப் 
போமாம் வாத சுரமென்று பொன்னே முனிவர் புகன்றாரே . 


குணவாகடம் 


155 


பிரமியக் குணம் / லிங்க சூலை 


396. * பிரமிய மெடுத்து யனேக னாள் சென்று பெருகவே வுதரத் 


தின்வாயு 


397 . 


நிறைய வந்தடை ... ந்து சலமது சிறுத்து நெடுநாள் சென்றடு 

மாகில் 
மறிபடு னீரும் வட்டுவைச் சுருக்கி வாயது திறக்குமாப் போல 
மறிபடும் பின்னைப் பிரிதுட னடைக்கு மாமிது லிங்கமாஞ் 

சூலை . 
சூலையே மிகக்கிளக்கி யெழும்பித் தோன்றிடும் லிங்கத்தின் 

கடுப்புச் 
சாலவே முள்ளுதைத்த புண்போலச் சற்றுளே சுருக்கெனக் 

குறியின் 
மேலெல்லா மயர்ந்து கிடுகிடு கிடெனமிகு பிள்ளைப் பிறவி 

நோக்காடு 
போலவே மூக்குஞ் சலத்துடன் மலம்போல் பொதுவறப் 

பொருமியே விழுமாம் 
விழும்போ தனேக வேதனை கெட்டு மிகும்படி முன்னம் 

போலிருக்கும் 
எழும்பிடும் பின்னே எனலும் பினிர் பற்றி யேறவுமனெனாள் 

சென்று 
படிகப் படிபோல வேதனை செய்யும் பரிவரப் பின்னையு 

மெடுக்கும் 
விழும்படி யின்னம் பலகுணஞ் செய்யு மிகுத்ததோ லிங்கச் 

சூலையுமே . 


398 . 


399 . 


கல்லெரிப்பின் குணம் 
உவர்த்தரை தண்ணீர் தன்னை நாடோறு மோய்விலா 

திறைத்திடக்கறுவாய் 
மவுத்தது திரண்டுயுப்பது விளையும் வலிமையாய் நீர்த்தலந் 


தன்னில் 


நிவ ( ர் ) த்தியங் கலையி னுட்டிணம் பாய்ந்து நீரதுவற்றியே 

கல்லாய் 
பத்தமா மனோயி தென்றிடும் பழைய வாயுருவேதத்தின் 

மொழியே. 


குணவாகடம் 


156 


400 . 


மெழிந்திடும் பழைய பிரமியந் தன்னில் முடுகிடுங் கடுப்பொடு 

வாதம் 
வழிந்தபின் னதுவே பவுத்திர மிக்க வண்மையா மிகுமிடச் 

சூலை 
சுழித்திடும் வறட்சி மாங்கிஷத் தட்பரத் தொகுத்திடும் 

வெகுசலக் கழச்சல் 
பொழிந்திடு மழைபோ லெடுத்திடு மதனைப் போக்கிடும் 

வகையினைப் புரிவாம் . 
உரைத்த காரிய மிரதமுங் கூட்டி வொன்றுறச் செந்தூரங் 

கொள்ள 
நிரைத்தடங் கண்முஞ் சங்க செந்தூரம் நெறிப்பட வளமையாற் 

கொள்ள 
வரைத்ததோர் தண்டிற் கற்பூரம் புழுகு வளம்படச் சலாகையில் 

செலுத்தி 
நுரைத்தநெல் லெண்ணெய் குளுமையாய் வைத்து நுகர்ந்துதர 

போற்றவே விடுக . 


401 . 


402 . 


நல்லேல மதிமதுர நற்சீர் கம்னீறு 
கல்நார் மகிழ்நெல்லி கனப்பழுத்திப் பருப்புவிளா 
உல்லாச முந்திரிகை ஆநெய்யே தான்கூட்டி 
நல்லாயீ தொன்றுக்கே நாலதென்றே சீனி . 
கூட்டியொரு மண்டலமுங் கொள்வீரே யாகில் 
சேட்டுமமும் வாதமொடு பித்தமிவை தீரும் 
நாட்டிலுள்ள யுட்டிணமுஞ் சூலைகளும் நன்றாம் 
ஓட்டிவிடு மோட்டிவிடு முண்மையிது வுண்மை . 


403 . 


அதிசாரத்துக்குக் கசாயம் 


வேறு 


404 . 


சுக்குமுத் தக்காசு பேராமுட்டி துலங்கிய பங்கம் பாளை 
தக்கவறட் சுண்டிலுடன் புளியம்பட்டை தகுமிலந்தைப் 

பட்டைக்காட்டாத்திப்பூவும் 
மிக்கபெரு மரப்பட்டை குடசப்பாலை மேவுநீ ரிருநாழி 

யுழக்கால்க் காய்ச்சி 
ஒக்கவதி விடையமொரு காசுக்கட்டி உகந்தபோ ததிசார 

மோடிப்போமே . 


குணவாகடம் 


157 


405 . 


மாதுமை பாகன் சொன்ன மாமறை முதலை யாய்ந்து 
தீதுகள் வாரா வண்ணம் திருவுளத் துதித்த சோதி 
ஆதியா முனியு ரைத்த ஆயுரு வேதந் தன்னில் 
தேர்ந்திவை தமிழி னாலே திறம்பட உரைக்க லுற்றாள் . 


406 . 


கோதையர் கலவி போதக் கொழுத்தமீ னிறைச்சி தானும் 
மேதையின் பாலும் நெய்யும் விரும்பியே யுண்பை யாகில் 
சோகைசேர் பாண்டு ரோகஞ் சுக்கிலப் பிரமே கங்கள் 
மாதுசேர் நீரிழிவு தானே வுண்டென நினைந்து கொள்ளே . 


407 . 


மண்டலந் தன்னி லுள்ள மனிதராய்ப் பெண்ணு ளோற்கும் 
கொண்டதோர் பிரமே கந்தான் கொள்ளுமுன் நெடுக்கு 

நோய்கள் 
கண்டிடும் உடல்கள் கைகால் கழன்றுனின் றெரிந்து காந்தி 
உண்டனீர் சுவறிக் காட்டி உடைத்துனீர் பாயு மென்றே . 


408 . 


கேளாய் போக மனுதினமும் முன்னு மடசில பலமதனை 
கேளாக் குற்றம் பலதோஷங் கொடுமைக் குருக்கள் பிதாமாதா 
வாழாக் கன்னி கற்பழிந்து வரம்பு கடந்து மாறாக்கிக் 
கேளாச் சத்தங் காணாக்கண் கேட்டுக் கண்டவர் போல்பேசி 
உள்ளா வுடலி லுள்ளுடைந்து யுளுத்த மரம்போலுடல் 

கன்றுமாளா 
--மாறும் வியாதி யினால் வலியா சலநோய் நீடிடுமே . 


409 . 


முகமே காந்தி நெஞ்சுலர்ந்து மூரித் துடலம் நடுநடுங்கி 
நகமே பரிந்து சீர்னெகிழ்ந்து நஞ்சுண்ட டவர்போல் 

மிகச்சோர்ந்து 
பகலு மிரவு முறங்கியுடல் பருத்துக் காட்டி மெலிந்துழன்று 
மிகவே தவன முண்டாகி வேண்டா தன்னம் வேண்டாமே . 


410 . 


மெய்யே வேர்த்து வுடல்நாறி விழியே பலகால் மிகமூடி 
கைகா லெரித்து நாவுலர்ந்து கமல முகமும் வெளுவெளுத்து 
ஐயோ யுட ( லே நோகுதென்று ஆய்ந்து கிடக்குங் கனாக்காணா 
பொய்யே யல்லத் தவனமுண்டாம் பொருந்தா தண்மை 

பொருந்தாதே. 


குணவாகடம் 


158 


வெண்பா 


411 . ** பாலாகா நெய்யும் பருகாகா பாவையர்தம் 

மாலாகர் மீனிறைச்சி ஆகாகா - ஏலப் 
பருகு மருந்தே பருகில் மடைபோல் 

வருநீர ருக்கிவிடுமா மைந்து . 
412 .. கொள்ளுக் காடி கொம்மட்டிக்காய் கோழி பன்றிசெம் 

மறியாடு 
முள்ளுப் பெரிய பாகற்காய் முழுதும் நல்ல பூசணிக்காய் 
கிள்ளுக் கீரை யரைக்கீரை கிடங்கிற் படருஞ் சேம்புடனே 
எள்ளத் தனையுந் தின்பீரா யிட்ட மருந்து மிழந்தீரே . 


413 . 


மாங்கா யிளநீர் வழுதலங்காய் மாப்பண்டம் பிலி கடுகுசுக்கு 
தேங்காய் நெய்பால் கிழங்குப்பு திகழ்வெங் காயம் 

பெருங்காயம் 
மாங்காய் திருந்து மைதுனமும் நேசம் பயிலுஞ் சுராபானம் 
ஆங்கே யிவைசற் றெள்ளளவும் அருந்தா திருக்கில் மருந்தாமே . 


414 . 


மானார் குழலீர் கறிகேளீர் மலனீர் கழிந்த மனிதருக்கு 
கானில் வாழு முயலுடும்பு காடை சேவல் கவுதாரி (நத்தை ) 
ஊனே பெருத்த வெள்ளாட்டுட னுப்புக் கண்ட முருங்கைக்காய் 
மீனே மீனே தின்பீராய் வீணே யிழந்தீ ரும்முயிரே . 


415 . 


416 .. 


ஆமை உடும்பு சிவல்காடை அரிய போத்தி நத்தைச்சுரைப் 
பூமொய்த் திருக்கு முருங்கையிலை பூவும் பிஞ்சும் புடலங்காய் 
தீமை யில்லா முசுட்டையிலை செடிந்த பொன்னாங் 

காணியெண்ணெய் 
தாமே யிதனைக் கறிகூட்டத் கப்பா திதுவுஞ் சத்தியமே . 
உட்டிண ரோகத் தாலு முறும்பெரும் பசியி னாலுங் 
கட்டவிழ் கோதை மாதர் கலவிமுட் டாண்மை யினாலும் 
தொட்டதோர் வாத பித்தந் துலங்கிய சிலேத்துமத் தாலும் 
முட்டறா நாலு மாறு மும்மூன்று மொன்ற தாமே . 
உந்தியில் வாத பித்த சிலேத்துமம் மூன்றி னாலும் 
வந்தியா யிழையு நீரும் பத்திரு வகையு மூண்டு 
அந்தமில் வாத னாலு மடுத்திடும் பித்த மாறும் 
வந்தசிலேத் துமத்தால் பத்து மனாதியாய் வகுத்த வாறே . 


417 . 


159 


குணவாகடம் 


418 . 


419 . 


4 20 . 


பையர வல்குல் மாதே பாருளோர் கழித்த நீரில் 
கையிலே எண்ணெய் வாங்கி கழிந்தனீர் தன்னிற் குத்த 
மையுறு மேனியுற்று வட்டஞ்செய் திருக்கு மாகில் 
ஐயுறு நீரதாகு மல்லதாய் பித்த மாமே . 
மூளையும் நினமும் போல முதிர்ந்தசுக் கிலமும் போல 
நீளிய நரம்பு போல நீரிலே தோன்று மாகில் 
ஆளரி வேலுங் கோலு மனங்கனை யங்கனையும் வீர 
வாளையும் வென்ற கண்ணாய் வாதமும் நான்கு தாமே . 
உதிரமுங் கடுப்பு மூவ ருடனுடன் புளிப்புச் சாலச் 
சதிரழிந் துடலம் நொந்து தலைசுழன் றிருக்குஞ் சால 
முதிரவே கிறுகி றுத்து மூவித மாகிப் பித்தம் 
பொதுமக ளன்பு போலப் போவது வருவ தாமே . 
நீலநிற மஞ்சள் நிறம் நீர்த்த புளியினிறஞ் 
சாலமிகுஞ் சாம்பல் சதிராய் கரைத்தநிறம் 
கோலமிகு மாட்டிறைச்சி கழிவுநிற மித்தனையு 
மாலைவிழிக் கொம்பனையாய் பித்த மடுத்தனீரே . 
அரும்புன லருளி னீரு மடற்கரும் பதனிற் சாறும் 
விரும்பிய தயிர்பால் னீரும் விரகுடன் சேர்த்த பாகும் 
திருந்திய தேனிற் பாகுஞ் கிறந்தயிவ் வாறுநல்ல 
குரும்பையா முலைநல் மாதே சிலேத்துமத்தின் கூறுங் காணே . 


421 . 


4 22 . 


423 . 


424 . 


வாதம் நாலுக்கும் குணம் 
பெண்திரு மடநல் மாதே பிரமேகஞ் சாப்பி யன்னார் 
பண்தரு கோமூத் திரம்போல் புலாலது நாறுங் கண்டாய் 
யெண்பல குணமி றைச்சி கழுவியனீர் நிணமே போல 
நண்தரு வடுப்பிற் கற்கம் நல்விளக் கேற்ற லாமே . 
மைப்புறு குழல்மாதே மானிலத் துள்ளோற் கிந்த 
அப்பிர மேகமானா லதுசெயுங் குணங்கள் கேளாய் 
ஒப்புறு நெய்யி னாற்ற மீச்சமு மதுவே யாகும் 
வெப்புறு காச்சற் கற்கம் விளக்கினி லெரியுங் காணே . 
மதுமைப் பிரமேக மானால் வந்திடுங் குணங்கள் கேளாய் 
அதுவுமத் தண்ணீர் தானும் புலாலது போலே நாறும் 
வெது ( மை ) யாய்க் காய்ச்சுங் கற்கம் விளக்கது வெனவே யாகும் 
முதுமையாய் முனிவர் சொன்ன நூலிது மொழியும் பாரே . 


425 . 


160 


குணவாகடம் 


426 . 


427 . 


அசனிய பிரமேக மா ( னா ) லதுசெயுங் குணங்கள் கேளாய் 
கசமது மூண்டு நாறுங் காய்ச்சினால் விளையுங் கண்டாய் 
விஷமுள்ள பிரமேக னாலுங் கொண்டவர் மரிப்பார் 

திண்ணம் 
விசைபடு மாதர்க் கானால் மிகவிது பொறாது காணே . 
பா ) வத்தா லெடுக்கு மிவைநாலும் பனைநுங் கதுபோல் 

நிற்படிக்கும் 
ஏவற்கு மீள வரிதாகு மிட்ட மருந்துக் கோராது 
கா ) வற்கு மதுதான் பின்னெடுக்குங் களைக்கு மிருமல் 

கூற்றுவரும் 
மேவற்கும் பணத்தை யழியாதே யிட்ட மருந்து மாறாதே . 
மறிந்தனீர் புளித்து நாறி மலமுமப் படியே நாறி 
அறிந்துகொள் அதனை நீயும் மலப்பிர மேக மென்று 
பரிந்துதான் போய்வி டாதே பரிகாரஞ் செய்யத் தீரும் 
அறிந்துதான் சாயப்பிர மேக மதுவகை கூற லுற்றேன் . 


428 . 


429 . 


சுண்ணாம்பு கரைத்த நாற்றஞ் சுடலையில் சாம்பல் நாற்றம் 
ஒண்ணாக விதனை யந்த நீரிலே கரைத்த மேனி 
விண்ணாத நாவில்னா தத்தால் நாற்றமு மதுவே யாகும் 
பண்ணான மந்திட் டானம் பிரமேகம் பரிவுடன் கூறலுற்றேன் 


430. * பித்த மாறும் வருமாறும் பித்த ரோகத் தால்வந்த 
பிரமேக மாயிந்த நாற்ற மிரசமிது வேயாகும் 

..... 
மற்ற மாம்பல் பிரமேக வகையது கூறலுற்றேன் . 


431 . 


பிராணயுப காரியந்தப் பிரமேகந் தனைப்பார்த்தால் 
தராணிதன் செவ்வள்ளி கொடிகாய்ச்சின நீரேபோலப் 
பிராணிதன் ந ( ர )வில்வார்த்தால் நாற்றமு மதுவேயாகும் 
சுரோணிதப் பிரமே கத்தின் சூட்சுமம் . கூறலுற்றேன் . 


432 


ரியது துரிசு மேனி வந்தந்தப் பிரமே கந்தான் 
அரியதோர் நிலந் தானு மதுவழி நீரின் மேனி 
பெரியவ ருரைத்( த ) ( யி ) ந்த பித்தநீர் தானு மாறும் 
அரியதோர் ராயுறு வேதத் தடவிது காணுமானே . 


குணவாகடம் 


161 


433 . 


434 . 


435 . 


436 . 


தாலத்தில் நாரிரந்த நற்றரையி னால்விழுந் தாற்போலக் 
காலத்தால் வழுவ ழுத்துத் திணங்கியே புலாலும் நாற்றம் 
ஞாலத்தில் விழுந்த நீறு மதித்துள்ள தோர்குண முண்டாம் 
நீலப்பிர மேகம் நீரில் நிலையிது கூற லுற்றேன் . 
சிலேத்தும மதனால் வந்த தீரைந்து மினிநான் சொல்வேன் 
சிலேத்துமந் தன்னில் வந்த வுந்தாசுரப் பிரமே கந்தான் 
சுலோற்பும் பச்சிலை வெள்ளைக் கீரைநீர் மீனி நாற்றமாகும் 
மிலாற்பு மற்றில் கஷாய வாலிற் பிரமேகமென்னு மதுவகை 

கூறலுற்றேன் . 
கழியுநீர் வெண்ணு ரையாய் கடத்தங்கே கழியுங் கண்டாய் 
நழியதாய் நைந்தி ராதே நாமிது வறிந்து சொன்னோம் 
இழிகிய னீரின் கூர்மை யினிச்சொல்வேன் நானைப் பிரமேகம் 
வெளியிலே வுலாவப் பிரசரிக்க வேண்டிடுங் கண்டு 

கொள்ளே . 
சற்றுச் சற்றாக வழந்து கடுத்திடும் லிங்கந் தன்னி 
லுற்றுட னெங்கும் பார்த்தாலு வரவிடு மொன்றுமால் 
அற்றமிது ( தனைக் ) காய்ச்சிப் பார்த்தால் இழைவது மிதுவே 

யென்ன 
மற்றுள சீ ( ய் ) க்காய் பிரமேக வகையிது கூறலுற்றேன் . 
இறையுநீ ராச முண்டாய்த் திணங்குநா வுலர்த்திப் பின்னே 
மறையவே காய்ச்சிப் பார்த்தால் வெந்தசீயக் காய்போல் நாறும் 
நெறியிது வறிந்து சொன்னேன் நீரின்கூற் றின்னங் கேளாய் 
அறிவினால் வனப்பிர மேக மதுவழி கூற லுற்றேன் . 
வந்ததோர் பிரமே கந்தான் வலிமையா யெளிமை போலு 
முந்துநீ ருப்பச் சற்றிப் பாகது கரைத்த நீர்போல் 
லிந்தநற் பிரமே கத்தி னியல்பிது கண்டு பின்னு 
மந்தரப் பிரமே கத்தி னடைவிது கூற லுற்றேன் . 
நின்றநீர் வெளுத்து நீராய் கழிவது மஞ்சி போல 
சென்றது கண்டக் காலுந் திடனதை வறிந்து கொண்டு 
நின்றுபரி காரஞ் செய்ய நிச்சய மிதுதா னென்று 
நன்றெனச் சாயப்பிர மேகத்தின் நலங்குணங் கூற லுற்றேன் . 
கட்டுண்ட சுனைநீர் போலக் கரும்பினிற் சாறு போலத் 
தட்டுண்ட கூரை நீர்போல் தப்பாத கூர்மை கண்டாய் 
மட்டுண்ட வயித்தி யர்க்கு வகையிது வறிந்து சொன்னேன் 
முட்டுண்ட விட்டாப்பிர மேக மொழியினிற் கூற லுற்றேன் . 


437 . 


438 . 


439 . 


440 . 


162 


குணவாகடம் 


441 . 


இழிந்தநீர் த ( ன் ) னைப் பார்த்தா லிரும்பன்னீர் தயிர்நிறம் 

போல 
கழிந்தநீர் கூர்மை கண்டு கடுகனப் பரிகாரஞ் செய்ய 
ஒழிந்துதான் போம தென்று வோதிய ஆயுரு வேத 
மொழிந்தபெண் பிரமே கத்தை முயற்சியாய்க் கேளும் நீயே . 


442 . 


மெருகவே யிறங்கு நீரின் பின்சலம் பொருமி வீழ்ந்து 
பெருகவே யுடலைப் பற்றி யதுசுறுக் கென்ன வாங்கு 
முருகமழ் கோதை நல்லா யுந்திசுக் கிலப்பிர மேகம் 
பெருகிய நூலி னாலே பேணியே யுரைக்க லுற்றேன் . 


443 . 


இந்திரிய நீரே போல லிங்கத்தின் மூக்குப் போல 
நன்தலை மூளை போல நலியாமல் பிற்பட் டோடும் 
மந்தவா தத்தி னாலு மதுநீங்க லாய்பித்த மாறும் 
இந்தச்சி லேத்து மத்தில் பத்துமிது திறமறிந்து சொல்வேன் . 


444 . 


ஆரே யாரே வருகின்றீ ரைய்யும் பித்த முங்கடக்கி 
நீரே நீரே யாகிலுங்கேள் நெய்யற்ற மோரே மிகப்பருகி 
பாரீர் பாரீர் முசுடடையிலை பரிந்து பரிந்து யாவரையின் 
தூரே தூரேகொள் கின்றால் தோற்றீர் நீரே தோற்றீரே . 


445 . 


ஆவ ரைந்துளிர் கல்மதங் கொன்றைவேர் 
நீவி ரைந்து குடிபுளி மோருடன் 
வானி ரைந்து வரும்புனக் காவேரி 
தானிவ ரைந்தும் வரினுந் தடுக்குமே . 


446 .. 


ஆவிரை கொன்றை நவ்வ லழகிய பூக மத்தி 
மேவிய மருதந் தோலும் விரைந்துட னொக்கக் கூட்டி 
பூவினிற் தரித்த மாதே புதியதோர் தேனி லுண்ண 
காவேரி நீரும் வற்றிக் கடல்களுஞ் சுவறு மன்றே . 


447 . ** காந்தமொடு திரிபல வீசங் கருதிய முத்தக் காசு 

மஞ்சிட்டிக் கிட்ட மாதர் பகரும் நிமிளை சுக்கு 
மிகமரி சினங்கொடு திரிபலை யேந்துமுலை யாய்கை 

யாந்தகரைத் 
தேனுடனே யருந்துகொண்டா லானாணை நீரிழிவு அகன்று 

போமே . 


குணவாகடம் 


163 


448 . 


தகரங் கோட்டஞ் சிறுதேக்கு சாதிக் காய்பொன் னாவிரைவேர் 
நிகரக்கொண் டிதனைப் பொடிசெய்து நிகுதி யொருமண் 

டலங்கொள்ளில் 
மகரஞ் செறியுங் கடலதுபோல் வருநீ ரெல்லாம் பருகுமென 
நகரந் தோறும் பகையாதே நன்னீ ரழிவால் நல்கீரே . 
ஓர ரைக்கால் குளவிந்தம் மெள்ள ரைக்கால் கருவேல்பிசின் 
னீர பரக்கால் மரமஞ்ச ளிருவ தரைக்கா லாவரைவிதை 
தேர ரைக்கால் கடுகரைக்கால் தெளிய வரைத்துத்தேனில் 

விழுங்கிட 
நீர ரைக்கால் பாயாது நெடுமா லானே நிச்சயமே . 


449 . 


450 . 


பிண்ணாக்குப் பொடி செய்திட் டாயிரையிளங் கொழுந்துடனே 

நெருஞ்சில் வேரும் 
விண்ணோக்கி வெயில்தனிலே விரித்துலர்த்தி வேறுவைத்து 

மிகவும் நன்றாய் 
பண்ணார்க்கும் மென்மொழியாய் பாடலுள்ள தேன் கலந்து 

பரிந்து கையால் 
அண்ணாக்கி லுண்ணாக்கி லிடுவீராகி லானானை நீரிழிவு 

அகன்று போமே . 
கறுத்த யீயம்பதின் கழஞ்சு கருகி யுருவி வருமகத்தில் 
செறுத்த யிரத மீரிரண்டு தெளியும் படிக்குத வார்த்ததினை 
இறுத்து மோரி லேயரைத்து யிருபத்தோ ருண்டை தனையுருட்டி 
நிறுத்த பழமோர் தனிற்குடிக்க நிறைநீ ரிழிவு நின்றிடுமே . 


451 . 


152 . 


காரீயம் பத்திரதங் காந்தமோ டிங்குலிகம் 
ஓரொன் றிரண்டுவொரு சமனாகக் கூட்டிமோர் 
நீரைவிட் டரைதத்து முற்று முண்டையிது சேர்க்கப் 
பாரீர் கடலேமும் பண்புறவே வற்றிடுமே . 


153 


3 தற்றவிதை கல்மதம் வெள் வேலங் கருவேலஞ் 

செய்யவிளாம் பிசின்பத்தோ டிரண்ங் 
கூறுனீர் முள்விதை யுடனே குரோண்டி 

கிடைச்சாங் குலவியா யாலின் விதை 
ஈரஞ்சா மரிதார மரைபொடி பத்தாங்கிட்ட 

மண்காந்த மெண்கழஞ்சா மிவையாவிரஞ் 
சாற்றா லரைத்துண்டை தேனோ டருந்தச் 
சலக்கழிச்ச லன்றிச் சலதிகளும்வற்றித் 


164 


குணவாகடம் 


454 . 


455 . 


456 . 


தீருவது திட்டெனவே வேத நூலுஞ் 

செப்பினது தீர்ந்து செய்யே . 
படிவுள மாகமும் பண்மை சூதமுங் 
கடுபடு மிரும்பொடு கலந்த காந்தமும் 
பொடிசெய்து தேனதில் பொருத்திக் கொள்வீராய் 
அடைபடு மந்தனீ ரம்மை யாணையே . 
ஆவிரை கடல ழிஞ்சி லடுத்தபொன் முசுட்டை தாது 
மேவியே வளருங் கொன்றை விளங்கிய பூவி னல்லி 
பூவினில் தரித்த மாதே புதியதோர் தேனி லுண்ண 
காவிரி நீரும் வற்றிக் கடல்களுஞ் சுவறு மன்றே . 
தோற்றுப் போமே நீரிழிவு சொல்வே னதற்கு வகைகேளாய் 
நூற்றின் கழஞ்சா விரைப்பொடியின் நோக்குஞ் சாதிக் 

காய்பாதி 
ரேற்று மிலந்தைத் தம்பலமு மிருப தின்கழஞ் சித்துடனே 
போற்றுஞ் சந்தன மிதிற்பாதி புகழ்சேர் சூடன் முக்களஞ்சு 
நாற்றத் தழிய கத்தூரி நன்றா மிருகழஞ் சொன்றேகால் 
ஆற்கப் பொடிசெய் தொக்கக்கொண்டு யடுக்கு மிடத்தின் 

தான்வைத்து 
வீற்றிக் கொருவிடி பறம்பெடுத்து விடியற் கால மிகவருந்தி 

பருகிலோ 
மாற்று வகையாம வழியுமிணத வல்லோர் செய்யும் 

மருந்திதுவே . 
பார்த்து மோருடன் தேற்றாங்கொட்டை பற்ற வரைத்துப் 

பருகிலோ 
மாற்று வகையாம லழியுமிது வல்லோர் செய்யும் 

மருந்திதுவே 
சலமு மோரிலைத் தாமரையுந் தாவுங் குழித்தா மரை.வித்தும் 
அலச முள்ளநல்ல பிண்ணாக்கும் நத்தை யிறைச்சி 

துவரைவிரை 
மூல மான திவையைந்து முறுக . வுலர்த்திப் பொடிசெய்து 
மூலம் பினிதிற் சேர்த்து மோரில் குடிக்க வல்லீரே . 

குடிநீர் 
கொன்றை சீந்தில் கருங்காலி குலவு மத்தி மருதுவிளா 
மன்று லாவிய தெங்கிளம்பூ மருவு கட்டுக் கொடிப்பூலா 
கன்று செறிமுத்தக் காசுசெங் கிளுவை கடலழிஞ்சி யதுவுடனே 
வென்றி திரிபலை தேற்றான்கொட்டை மேவு பூவரசு 

டன்கூட்டே . 


457 . 


458 . 


குணவாகடம் 


165 


459 . 


கூட்டீ ரீச்சங்குருத் தோரொன்று குறையா முப்பல 

மாவிரைவேர் 
நாட்டீர் முப்பது பலத்துடனே நார முப்பது படிகூட்டி 
வேட்டத் துடனே மிகக்காய்ச்சி மேவ யிருபது படிவருத்தி 
தேட்டத் துடனே கால்யிறுத்து தீர யாற்றிக் குடித்திடுமே . 
குடித்தால் தவன முடனழற்றி கொடிய நீரிழி வானதுவும் 
மடுத்த யிழைப்பு மெய்சோர்த லடங்கா முறிப்பு டன் மயக்கங் 
கடுத்து விழுந்தமெய் நீர்வேர்வை கடியு றக்கங் கொடியகனாத் 
தொடுத்தே மூன்று நாள் குடித்தால் தோற்றோ மென்று 

போய்விடுமே . 


460 . 


46.1 . 


போமே நீரிழி வானதுக்குப் புரக்குஞ் சாதிக் காய்காந்த 
மாமே சாதிப்பத் திரியுமபின் சாதி லிங்கங் குரோசானி 
வேமே காசுக் கட்டியுடன் மேவுங் கிராம்பு சரிசரியாய் 
தாமே குடிநீ ருடன்கூட்டில் தப்பா தழியும் நீரிழிவே. 


462 . 


ஆவாரைப் பஞ்சகம் 
தென்னிளம்பூ ஆவாரை பஞ்ச மூலி 

சிறக்கவே யொன்றுபலஞ் சாதி லிங்கம் 
மன்னியசீர் கெருடபச்சை காந்தங் கல்நார் 

மருவியசாத் திரவேதி கல்ம தந்தான் 
நண்ணுதலீ ரோரொன்ற நாற்க ழஞ்சு 

நல்லெருமை மோருமது நாழி கூட்டி 
முன்னுரைத்த மருந்தையெல்லா மொன்றாய் வெந்து 
முத்தப்புன்னைக் காயள வுரைத்துக் கூட்டே . 


463 . 


கூட்டியபின் னிழலுலர்த்தி வோரொன் றைக்குக் 

குறையாம லெருமைமோ ருடன்கு டித்தால் 
நாட்டமற்ற நாவறட்சி சலக்க ழிச்சல் 

மற்றுமுள்ள தவனமுடல் சோர்தல் நிற்கும் 
நாட்டிலுள்ள வெல்லோர்க்கும் போற்றி செய்ய 

நாரணனும் நான்முகனுந் தேடிக் காணாக் 
கோட்டிளமா முலைபங்க னெங்கோ னந்தக் 
கொன்றைமுடி வேதியனார் கூறி னாரே . 


166 


குணவாகடம் 


464 . 


சாதிலிங்கங் குரோசானி யோமங் காந்தஞ் 

சாதிக்காய் வசுவாசி சாகுக் கட்டி 
சோதிலங்கு மக்கரா காரஞ் சுற்று 

முற்று லங்கவே நாற்க ழஞ்சு 
நீதிலங்கு மத்தன்விதை வங்க பற்பம் 

நிகரிலாச் சூதபற்பம் களஞ்சோ ரொன்று 
மாதுலங்கு அப்பிரகச் செந்தூ ரந்தான் 

வகைப்படியே யிருகழஞ்சு வகுத்துச் சொன்னோம் . 
சொன்னபடி ... வினிபன் னிருகழஞ்சு துலங்க 

வனைத்துங் கூட்டிப் பொடிநீர் தன்னில் 
மன்னுசிறு மஞ்சாடி யளவ தாக 

வாருடனே யருந்திடுகில் மாதே நீகேள் 
முன்னவினை யாலெழுந்த பிரமே கந்தான் 

மூவேழு வகையுடனே தீருந் தன்மை 
மன்னுதிறக் கவிராய ராயன் தந்த 
மருவியசஞ் சீவிதன்னில் மருந்து தானே . 


465 . 


துணை நூற்பட்டியல் 
இலக்கியங்கள் 


- 


1. அகத்தியர் இரண்டாயிரம் 

வெங்கடராஜன் , 

டாக்டர் . எஸ் . , ( பதிப் . ) 
தஞ்சை சரஸ்வதி மகால் நூல் நிலையம் , 

தஞ்சாவூர் , இரண்டாம் பதிப்பு , 1970. 
2. கண் மருத்துவம் 

மாதவன் , டாக்டர் . வே . இரா :, 
உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் , சென்னை , 

முதற்பதிப்பு , 1982 . 
3. கருவூரார் பலதிரட்டு நிர்மலாதேவி , டாக்டர் . இரா ., ( பதிப் . ), 

உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் , சென்னை , 

முதற்பதிப்பு , 1982 . 
4. கலித்தொகை 

நியூசெஞ்சுரி புக் ஹவுஸ் பிரைவேட் லிமிடெட் , 

சென்னை , இரண்டாம் பதிப்பு, 1981 . 
5. சித்தர் காயகற்பம் 

ஆயுர்வேத சித்த மைய ஆராய்ச்சி நிலையம் , 
( மூலமும் உரையும் ) 

புதுதில்லி , 1981 . 
6. சிலப்பதிகார மூலமும் சாமிநாதையர் , டாக்டர் . உ . வே . ( பதிப் . ) , 
அடியார்க்கு நல்லாருரையும் தமிழ்ப் பல்கலைக் கழகம் , தஞ்சாவூர் , 

நிழற்படப்பதிப்பு , 1985 . 
7. திருக்குறள் மூலமும் சைவசித்தாந்த நூற்பதிப்புக் கழகம் , 

பரிமேலழகர் உரையும் சென்னை , பதினேழாம் பதிப்பு , 1979 . 
8. திருவாசகம் 

கந்தசாமிப்பிள்ளை , நீ . , ( பதிப் . ) , 
அண்ணாமலைப் பல்கலைக் கழகம் , 
அண்ணாமலைநகர் , 

ரண்டாம் பதிப்பு , 1984 . 
9. நற்றிணை 

நியூசெஞ்சுரி புக் ஹவுஸ் பிரைவேட் லிமிடெட் , 

சென்னை , இரண்டாம் பதிப்பு , 1981 . 
10. பதிற்றுப்பத்து 

நியூசெஞ்சுரி புக் ஹவுஸ் பிரைவேட் லிமிடெட் , 

சென்னை , இரண்டாம் பதிப்பு , 1981 . 
11. புறநானூறு 

நியூசெஞ்சுரி புக் ஹவுஸ் பிரைவேட் லிமிடெட் , 
சென்னை , இரண்டாம் பதிப்பு , 1981 . 


- 


- 


இலக்கணம் 
1. தொல்காப்பியம் , 

சுந்தரமூர்த்தி , கு :, ( பதிப் .), 
சொல்லதிகாரம் 

சைவசித்தாந்த நூற்பதிப்புக் கழகம் , 
இளம்பூரணர் உரை 

ரண்டாம் பதிப்பு , 1973 . 
2. தொல்காப்பியம் , 

சைவசித்தாந்த நூற்பதிப்புக் கழகம் , 
பொருளதிகாரம் , 

மூன்றாம் பதிப்பு , 1969 . 
இளம்பூரணர் உரை 
3. நன்னூல் மூலமும் 

சைவசித்தாந்த நூற்பதிப்புக் கழகம் , 
சங்கர நமசிவாயர் உரையும் சென்னை , ஒன்பதாம் பதிப்பு , 1980 . 


- 


168 


குணவாகடம் 


- 


உரைநடை நூல்கள் 
1. அருணாசலம் , மு . , 

தமிழ் இலக்கிய வரலாறு - பதினாறாம் 
நூற்றாண்டு , மூன்றாம் பாகம் , காந்தி 
வித்தியாலயம் , தஞ்சாவூர் , முதற்பதிப்பு , 

1976 . 
2. ஆண்டியப்பன் , டாக்டர் தே , - சித்த மருத்துவம் , மாதவி பதிப்பகம் , மதுரை , 

குமாரசுவாமி , இரா . , முதற்பதிப்பு , 1979 . 
3. உத்தமராயன் , டாக்டர் க.சு.- சித்த மருத்துவாங்கச் சுருக்கம் , 

தமிழ்நாடு அரசு , முதற்பதிப்பு , 1983 . 
4. மேற்படி 

தோற்றக்கிரம ஆராய்ச்சியும் சித்த மருத்துவ 
வரலாறும் , 

தமிழ்நாடு அரசு , பதி . இ . , 1978 . 
5. கோவேந்தன் , த . , ( பதிப் . ) - பண்டைய மருத்துவமும் பயன் தரு மூலிகை 
களும் , திருமகள் நிலையம் , 

சென்னை , 
முதற்பதிப்பு , 1989 . 
6. சண்முகவேலு , டாக்டர் ம . , - சித்த மருத்துவ நோய்நாடல் நோய் 

முதனாடல் திரட்டு , முதல் பாகம் , தமிழ்நாடு 

அரசு , முதற்பதிப்பு , 1987 . 
7. சிதம்பரதாணுப்பிள்ளை , சித்த மருத்துவ அமுது , சித்த மருத்துவ 
டாக்டர் . எஸ் . , 

நூல் ஆராய்ச்சி நிலையம் , சென்னை , 

முதற்பதிப்பு , 1982 . 
8. சௌரிராசன் , டாக்டர் மு . , - சரபேந்திரர் சித்த மருத்துவச்சுடர் , 

தஞ்சை சரசுவதி மகால் நூல் நிலையம் , 

தஞ்சாவூர் , இரண்டாம் பதிப்பு , 1982 . 
9. மாணிக்கவாசகம் , 

நம் நாட்டுச் சித்தர்கள் , அன்னை 
டாக்டர் இரா . , அபிராமி அருள் , சென்னை , 

இரண்டாம் 
பதிப்பு , 1982 . 
10. வேங்கடேசன் , க . , 

ஆய்வு நோக்கில் நாட்டுப்புற மருத்துவம் , 
சித்தர் கோட்டம் , சென்னை , 

முதற்பதிப்பு , 1976 . 
ஆய்வேடு 


- 


1. பாலசுந்தரம் , டாக்டர் 
இளையதம்பி 


தமிழ் இலக்கியத்தில் மருத்துவச் சிந்தனைகள் , 

( உ.த.நிறுவன நூலகத்தில் 
உள்ளது ) 1986 . 


சென்னை , 


அகராதிகள் 
1. கலைக்களஞ்சியம் , 

தொகுதி -1 
2. வாழ்வியற் களஞ்சியம் , 
தொகுதி -1 


தமிழ் வளர்ச்சிக் கழகம் , சென்னை , 
முதற் பதிப்பு , 1954 
தமிழ்ப் பல்கலைக் கழகம் , தஞ்சாவூர் , 
முதற் பதிப்பு , 1986 . 


துணைநூற் பட்டியல் 


169 


- 


3. Tamil - English Dictionary of 

Medicine , Chemistry , 
Botony and Allied Sciences, 
Vol. 3 . 


Sambasivam Pillai, T.V., 
The Research Inscriptions of Siddha s Science, 
Madras, First Edition , 1931. 


4. Tamil - English Dictionary of Sambasivam Pillai; T.V., 
Medicine, Chemistry, Botony G. D. Naidu Charities, Coimbatore , 1979 . 

. 
Chemistry, Botony and Allied 
Sciences 


ஆங்கில நூல்கள் 


1 : Kutumbiah , Dr. P. 


- 


2. Madhavan , V. R. , 


Ancient Indian Medicine , Orient Lóng Mane, 
New Delhi, Second Edition , 1969. 
Siddha Medical Manuscripts , in Tamil, Inter 
national Institute of Tamil Studies, Madras, First 
Edition , 1984 . 


3. Marshall , Sir John ( Eds.) 


4. Subramanian , S. V., 

Madhavan , V. R. , ( Eds. ) 


Mohanjo -Daro and Indus Valley, Civilization , 
Indological Book House , First Edition , 1973. 
Heritage of Tamils 

Siddha Medicine, 
International Institute of Tamil Studies, Madras, 
First Edition , 1984 . 


பாடல் முதற்குறிப்பு அகராதி 


முதல்குறிப்பு 


பா . எண் . 


312 


119 


117 


443 


159 


337 


126 


342 


153 


280 


163 


143 


240 


326 


26 


11 


28 


89 


43 


அகப்பையோடு முத்தரசாவாரை 336 
அக்கியிலுள்ள சூலை 

23 
அங்கமு மடைக்க வீங்கி 

29 
அசனிய பிரமேக 

426 
அடுத்தடுத் தெடுத்து 47,151 
அதுவு நாழி நீரிலிட்டு 

380 
அம்மு மயக்கு 

67 
அரத்தம் பூவிலை 

295 
அரப்பொடி அயரு 

285 
அரும்புன லருவி நீரும் 

422 
அரைத்து வரைத்து 

357 
அரையா முத்த 

244 
அலகையதின் கொம்மட்டி 297 
அளவே யிரண்டு காலளவு 

363 
ஆக்கே நாழிதன்னில் 

392 
ஆடாதோடை யிலை 

370 
ஆடாதோடை வேரிலை 

35.4 
ஆதியாங் கடவுளாணை 

1 
ஆமாம் வாத 

395 
ஆமே ஏழு நாளளவும் 

394 
ஆமை யுடும்பு 

415 
ஆயுரு வேதஞ் 

272 
ஆயுரு வேத முன்னோர் 

97 
ஆரே யாரே 
ஆவாரைந்துளிர் 

445 
ஆவாரை யல்லி 

111 
ஆவிரை கடலழிஞ்சில் 

455 
ஆவிரை கொன்றை 

446 
ஆவின் பாலுட 

259 
இக்கண மதனோ 

194 
வே யெண்ணெய் 

210 
இடவே சன்னி 

358 
இடவே தயிலங் 

154 
இடுப்புக் கடுத்து 

247 
இடுப்புடன் முள்ளந்தண்டு 116 
இடைதுடை 

93 


இதிலுள்ளி 
இந்தநோய் நின்ற 
இந்த நோய் நின்ற 
இந்திரிய நீரே போல 
இந்து கடுக்காய் 
இம்மருந்து சரிகொண்டு 
இயற்பெரிய சங்கினொடு 
இரதங்கெந்தம் 
இரதங்கெந்தம் 
இரதமப்பாக 
இரதமியஞ் 
இரத்த மொருகால் 
இருகழஞ்சு கூட்டி 
இருநிலத்தினில் 
இருந்தெழுந்திருக்கும் 
இருமலே யிளைப்பு 
இருமலே யிளைப்பு 
இருமிச் சுரமுந் 
இருமிய செயலும் 
இரையு நீராச 
இலவம் பிசினதி விடையம் 
இழிந்த நீர்தன்னை 
இளநீரிஞ்சி 
இயற்பெரிய சங்கினொடு 
ஈரலும் நெஞ்சும் 
உடம்பை துலர்ந்து 
உடம்பிற் றோடும்போது 
உடம்பெலாம் வெதும்பி 
உடலிடை யோடி 
உடன் கொத்த மல்லி 
உட்டிண ரோக 
உண்டியிற் பொரும 
உண்டியை மறுக்க 
உண்டியை யொதுக்க 
உண்டியை யொறுத்து 
உதரஞ் சுரந்து 
உதிரமும் கடுப்பு மூவர் 


437 


315 


441 


293 


126 


38 


8 


368 


17 


36 


261 


416 


39 


13 


347 


231 


9 


420 


பாடல் முதற்குறிப்பு அகராதி 


171 


78 


249 


300 


440 


49 


20 


391 


107 


51 


173 


174 


190 


72 


373 


451 


314 


179 


79,156 


360 


உத்த திப்பிலியுடன் 

140 
உந்தியில் வாத பித்த 

417 
உப்பிலியு முருகந்த 

124 
உரத்த கபாலம் 

31 
உருட்ட வுண்டை 

366 
உரைத்த காரிய 

401 
உலர்த்திப் பொடிசெய் 

176 
உவர்த்தரை தண்ணீர் 

399 
உழலை தபனம் 

383 
உள்ளி மிளகு 

222 
உள்ளி யிஞ்சி 

301 
உள்ளியுஞ் சோமனுப்பு 132 
உளையும் உடம்பு 

141,202 
உற்றதோர் கீழ்வயிற்றில் 

34 
ஊதே வெற்றிலையில் 

275 
ஊறிக் காஞ்சு அஞ்சிரண்டாய் 339 
ஊறிப் பிளந்து 

201 
எண்ணிச் சன்னி 

133 
எண்ணெயுஞ் சீலைதானும் 106 
எண்ணெய்நெய் 

307 
எண்ணெய் வெச்சென 

290 
எண்பது வாதந் தன்னை 

6 . 
எருக்கம் பாலோடு 

288 
எருக்கு குருந்து 

1-82 
எருக்கு குருந்து 

335 
ஏறியுங் குறைந்தும் 

3 
ஐயுமோ கித்தபோது 

25 
ஒருவிடங் குளிரும் 

367 
ஒற்றே யிட்ட மூன்றாநாள் 213 
ஒன்றதிலே நெய்நாழி 

330 
ஓடிய வாத மாகில் 

62 
ஓடி யுளைந்தே 

61 
ஓடுந் துடிக்கும் 

65 
ஓரரைக்கால் 

449 
ஓமமொடு சுக்கு 

321 
கடியதோ ரெண்ணெய் 

291 
கடுக்காய் கருக்கி 

139 
கடுக்காய் காற்பலம் 

309 
கடுக்காய் நெல்லி 

351 
319 


கடுக்கு முளையுங் 
கடுப்போடு யிரத்தம் 
கட்டியே வெப்பை 
கட்டுண்ட 
கண்ணில் தலையில் 
கண்ணுந் தூங்கி 
கண்டங்காரி சிறுவழுதலை 
கண்டதோர் கறிகாய் 
கண்டந் தன்னில் 
கண்டமும் முகமுங் 
கண்டமும் முகமுந் 
கண்டமேல் முழந்தாள் 
கண்டிக்கு முதரந் 
கந்தகம் பச்சை நாபி 
கருத்த யீயம் பதின் 
கருத்துறு சன்னி 
கருப்பஞ்சாறு 
கருவிய மந்தம் 
கருவே லிலையில் 
கழல்மணி 
கழியுநீர் வெண்ணுரை 
கற்கடகசிங்கி 
கன்னங் காது 
காட்டு நொச்சி 
காட்டு மல்லிகை 
காதில் குத்தி 
காது தினவாங் 
காந்தமொடு திரிபல 
காயம் வற்றி 
காயுங் குளிரும் 
காய்ச்சித் தண்ணீர் 
காய்ச்சியே கோதுதள்ளி 
காய்ச்சீர் கலனா 
காரந் துரிசு 
காரீயம் பத்திரதம் 
காலையில் பத்துப்பித்தம் 
கால்தலை யுடம்பு 
கானகத் திருடி காணில் 
கீழ்க்காய் நெல்லி 


167 


435 


180 


327 


302 


178 


138 


251 


447 


22 


265 


390 


311 


333 


103 


452 


296 


204 


299 


கடுக்காய் மஞ்சள் 


207 


172 


குணவாகடம் 


345 


137 


460 


341 


37 


183 


33 


361 


212 


359 


48 


382 


142 


239 


221 


458 


122 


219 


120 


211 


388 


405 
270 


308 


கீழ்வயிறு மிரைந்திடுப்பும் 
குடித்தால் தவனமுடன் 
குடலில் வலிக்கும் 
குணங்குறி மிகுந்து 
குத்துக்குடனே யுள்சீலை 
குத்து மடுத்தடுத்து 
குந்த மூர்த்தமொடு 
குறிஞ்சா விலையும் 
குறிஞ்சி யிலை 
குன்றி முசுட்டை 
கூடிய சுரத்தை நோக்கி 
கூட்டிடு திப்பிலி 
கூட்டியபின் நிழலுலர்த்தி 
கூட்டியொரு மண்டலமும் 
கூட்டீரீச்சம் 
கூட்டுங் கடுகு ரோகணி 
கூட்டுங் கடுகு 
கூட்டு முள்ளி யறுபலமும் 
கூட்டே சுக்கு மிளகு 
கூட்டே நறுக்கி 
கூட்டே யுள்ளி 
கூட்டே யொன்று 
கூவிளை யாயில் 
கேர்ப்புரை வழியதாக 
கேளாய போகம் 


463 


129 


403 


148 


459 


57 


372 


19 


334 


457 


294 


436 


* . 


340 


464 


362 


191 


கொள்ளே குதிரை 
கொள்ளே கோல 
கொள்ளே சுக்கு 
கொள்ளே துளசி 
கொள்ளே நிறையே 
கொள்ளே மருவும் 
கொன்றை கொடுவேல் 
கொன்றை சீந்தி 
கொன்றை தூது 
கோட்ட மதுரம் 
கோதையர் கலவி 
கோலஞ் சாத்திர 
சந்தனத்தி லிடை 
சந்து கோட்ட 
சந்துதா ளுந்தி 
சந்துதாள் மொழி 
சலமு மோரிலை 
சற்றுச் சற்றாக 
சாதிலிங்கங் 
சாரடைக் கிழங்கிந் 
சாரணைக் கிழங்கு 
சாரணை கொடுவேல் 
சாரணை வேர்சித்திர 
சித்தாமுட்டி சிறுகீரை 
சித்தார் சீந்தில் 
சிலேத்தும மதனால் 
சீதேவியார் பூட்டில் 
சீந்தில் வட்டு 
சுக்கு கொத்தமல்லி 
சுக்குங் கடுக்காய் 
சுக்குடன் மிளகு 
சுக்கு மிளகு 
சுக்கு மிளகு 
சுக்கு மிளகு 
சுக்கு மிளகு 
சுக்கு முத்தக்காசு 
சுண்ணாம்பு கரைத்த 
சுரமுடன் உதரம் 
சூலையே மிகக் கிளக்கி 
செப்பிய யெண்ணெய் 


220 


196 


184 


310 


238 


170 


254 


192 


408 


125 


172 


434 


63 


236 


187 


338 


165 


393 


332 


369 ) 


150 


195 


283 


157 


கையாந் தகரை 
கையுங் காலும் 
கொட்டமொடு செண்பகம் 
கொண்டிடுங் குடலில் 
கொண்டே வடித்து 
கொத்த மல்லி யதிமதுர 
கொள்ளவே யடுப்பில் 
கொள்ளறு நாழி 
கொள்ளீர் குமரி 
கொள்ளுக் காடி 
கொள்ளுக்காடி 
கொள்ளு மனயோக 
கொள்ளும் நறுநெய் 
கொள்ளுவதும் வெந்தய 
கொள்ளே கள்ளும் 


197 


134 
158 


287 


412 


253 


189 


404 


281 


429 


289 


230 


298 


397 


352 


105 


பாடல் முதற்குறிப்பு அகராதி 


173 


செப்புடன் குத்து மூச்சு 

100 
செய்ய கோட்டம் நெல்லி 384 
சேயிரை யன்ப தொக்க 

114 
சொல்லிய சரக்கு 

198 
சொன்னதோர் குணங்கள் 

2 
சொன்ன படி யினி 

465 
தகரங் கோட்டம் 

448 
தண்ணீர் மீட்டான் 

200 
தலை பிடரி முதுகு 

346 
தலையுங் கனத்து 

16 
தலையுங் கனத்து 

18,69 
தலையுங் கனத்து 

46 
தலையுங் கனத்து 

95 
தலையும் வலித்து 

235 
தலையும் வலித்து 

45 
தன்னைத் தான் பேணாதாலும் 350 
தாகத்தாலு மிகவுடலம் 

385 
தாம்பிர பற்பந் 

276 
தாலத்தில் நாரிரந்த 

433 
தானதே கொடுவேல் 

234 
திரண்டு கீழ் வயிற்றில் 

224 
திரண்டு புரண்டு 

53 
திரண்டு புழுக்கை 

73 
திரிபுர மெரித்தா 

306 
திருவைப்போல் மேனி 

85 
தீர்ந்தே சத்தி 

377 
துரிசு வெள்ளை 

161 
துய்யதோர் நாசி 

27 
தூது மோரிதழ் தாமரையும் 229 
தூது மோரிதழ்த் தாமரையும் 206 
தென்னிளம்பூ 

462 
தேங்காய்ப்பாலி லத்தி 

208 
தேங்காய்ப் பாலில் 

131 
தேற்ற விதை 

453 
தொப்பூழும் வலித்து 

115 
தோற்றுப் போமே 

456 
நடுக்குஞ் சுழற்றி 

66 
நடுக்குஞ் சுழற்றி 

68 
நண்ணார் முத்தம் 

252 


நத்தைச் சூரி 

243 
நல்ல சீனியும் 

271 
நல்லேல மதிமதுர 

402 
நற்சீ ரகத்தை 

324 
நன்றதற் பானை 

282 
நன்றதே கோட்ட 

304 
நன்னாரி கடுநெல்லி 

355 
நாடியிற் றெளிவி 

4,349 
நாடியிற் றெளிவி 

5 
நாயழுக்கி வடவேரை 

344 
நாவல் பட்டை 

376 
நிலக்குமிழ் துடரி 

121 
நிலப்பனைக் கிழங்கு 

17.7 
நின்ப நிலத்தை 

214 
நின்ப நொச்சி 

274 
• நின்ற நீர் வெளுத்து 

439 
நீடு மாத்தழை 

378 
நீண்டு பசி மிகுந்து 

71 
நீருங் கடுத்து 

267 
நீரை யொறுக்கும் 

264 
நீலநிற மஞ்சள் நிற 

421 
நெஞ்சுநீண் டெரித்து 

32.3 
நெஞ்சுடன் பளுக்கும் 

44 
நெஞ்சு மெரித்து 

130 
நெஞ்சுமே லுடம்பு 

32 
நெல்லியுடன் நிலப்பனை 110 
நெற்பொரியும் பசும் 

128 
நெற்பொரியும் பசும் 

375 
நெற்பொரியும் மிக 

374 
நொந்துதான் கன்றி 

218 
நோய் மிகுந்து 

317 
பக்கமாஞ் சூலை 

74 
பங்கம் பாளை வேர்க்கொம்பு 232 
படிவுள மாகமும் 

454 
பண்டுமுன் வயிற்றை 

14 
பதமாந் தூது 

223 
பத்தர்கள் தமக்குரிய 

186 
பத்தியங் கொண்ட 

40 
பத்தியங் கோழி 

343 
பத்திய மச்ச 

118 


174 


குணவாகடம் 


193 


77 


104 


320 


260 


325 


248 


268 


364 


316 


256 


162 


411 


228 


427 


305 


245 


241 


461 


242 


181 


450 


381 


225 


407 


430 


322 


41 


425 


127 


83 


21 


56 


227 


113 


396 


55 


431 


42 


146 


பத்து மருந்து 
பரிந்திடும் புண்ணில் 
பழந்தேங் காய்துருவி 
பனிச்சை துத்தி 
பனிச்சையது துத்தி 
பாம்புக் கண்டம் 
பாலாகா நெய்யும் 
பாவத்தா லெடுக்கு 
பிசினோ ரொன்று 
பிடரே வலித்து 
பிண்ணாக்குப் பொடி 
பித்தஞ் சுழற்றி 
பித்த மாறும் வருமாறும் 
பித்தத்தின் வெதுப்பு 
பித்தத்தின் வெதுப்பு 
பித்தமேல் வெதுப்பு 
பித்தமு முதலாய் 
பிரமிய மெடுத்து 
பிராண வுபகாரி 
பிள்ளை பெற்ற 
பிள்ளை பெற்ற 
புகைந்தே யிருமல் 
புங்கங் கொட்டை . 
புண்ணும் வெளுத்து 
புருவச் சுழியில் 
புனலுருக்கிய வாத 
பூலித் துளிரை 
பூவம் பழமும் 
பெண்திரு மடநல்மாதே 
பெரிய பிளவை 
பெரிய மல்லி 
பெருங்காயம் வெள்ளுள்ளி 
பெருத்து நரம்பு 
பையர வல்குல் மாதே 
பெர்க்கணம் பிச்சி 
பொரும லிரைச்சல் 
பொருமித் திரண்டு 
பொருமி யிரத்தந் 
பொருமுங் கழியும் 
பொருமுங் கழியும் 


பொருமு மிரையும் 
பொருமு மிரையும் 
பொன்னாங் காணி 
பொன்னாங் காணி 
பொன்னாங் காணி 
போடே காரம் 
போதச் சுரமே 
போமதே வெய்ய 
போமே நன்மஞ்சள் 
போமே நீரிழி 
மஞ்சிட்டி பச்சிலை 
மணலை வறுத்து 
மண்டலந் தன்னி 
மண்டியே வுதரந் 
மதுமைப் பிரமேக 
மந்தமாம் பதம 
மயங்கிடும் வெளுக்கும் 
மருசுமந்த மென்கொடி 
மலத்தை யிறுக்கி 
மலத்தை யிறுக்கி 
மலமுங் கழியும் 
மறந்திடு மன்னம் 
மறிந்தநீர் புளித்து 
மாங்கா யிளநீர் 
மாதமாத விரேசன 
மாத மொருநாள் 
மாதருட மையலில் 
மாதர் மயக்கை 
மாதுமை பாகன் 
மார்பினி லீரல் 
மார்பில் கீழ்வயிறு 
மாலே யுதிரந் 
மானார் குழலீர் 
மிக்க மிளகு 
மீளும் பாலைவேர் 
முகமும் வீங்கி 
முகமே காந்தி 
முடக்கொத்தான் சாறுரி. 
முதுகிடை மையத்தானம் 
முதுகிற் புறத்தில் 


76 


255 


80 


59 


205 


428 


216 


413 


86 


273 


152 


266 


155 


262 


1.35 


81 


423 


405 


98 


101 


269 


130 


168 


237 


52 


418 


226 


91 . 


353 


58 


12 


54 


409 


318 


257 


96 


99 


88 


102 


17.5 


பாடல் முதற்குறிப்பு அகராதி 


278 


250 


386 


379 


7 


149 


328 


331 


329 


82 


348 


10 


24 


419 


முத்தக் காசு மலைதாங்கி 
முத்தக் காசு மாவீர்க்கு 
முத்தமொடு திப்பிலியும் 
முள்ளிலவம் பட்டையுடன் 
முள்ளிலவம் வேரது 
மூச்சு வாங்கி 
மூளையும் நிணமும் போல 
மெத்தத் துரத்தி 
மெய்யே நடுக்கும் 
மெய்யே வேர்த்து 
மெருகவே யிரங்கு 
மேல் வயிறதனில் 
மேல் வயி றதனில் 
மைப்புறு குழல் மாதே 


199 


87 


387 


185 


171 


410 
442 


215 


398 


292 


279 


75 


217 


424 


31 


400 


64 


277 


209 


164 


வாத குன்மமாகில் 
வாத சுரத்தின் 
வாதந்தான் காலில் 
வாதமடக்கி 
வாதமும் பித்த 
வாதமும் பித்த 
வாத மேகதித்தபோது 
வார்சொலறிந்து 
விடாதே கால்கை 
விண்ணி லாழலுந் 
வில்லா யுதங்கள் 
விழும்போ தங்கை 
வீக்கஞ் சலங்கள் 
வீங்குங்குத்தி 
வீங்குஞ் சலமு 
வீங்கும் வற்று 
வெட்டுப் பட்ட 
வெண்காரி ரதந் 
வெண்கர் வுள்ளி 
வெண்கா வுள்ளி 
வெண்ணீ ரதற்கு 
வெண்பா சாணம் 
வெந்தவம் மருந்து 
வெப்பா லரிசி 
வெளிச்சிப் பட்டை 
வெள்ளுள்ளிச் சாறு 
வெள்ளுள்ளி யிஞ்சி 
வேங்கை மரத் 
வேது பிடித்து 
வேர்த்து விரைத்து 
வைத்ததோர் பற்பந் 
வைத்தே யெருக்கம்பால் 

பண்டிதரே 


356 


112 


203 


மொழிந்திடும் பழைய 
வங்கங் கடிது 
வங்கத்தொடு வெள்ளுள்ளி 
வஞ்சிக் கொடியார் 
வஞ்சினை குறைதன்னாலும் 
வடக்கே போன 
வட்டுக் கண்டாய் 
வந்ததோர் பிரமேகந்தான் 
வந்து மிகுந்து 
வந்து மிகுந்து 


144 


136 


90 


160 


389 


365 


438 


286 


70 


371 


26.3 


145 


166 


233 


92 


303 


50 


123 


15 


246 


வந்து பொருமும் 
வந்தே வுதரம் 
வயிற்றை யழுத்தி 
வயிற்றை யெரித்து 
வரியது துரிசு மேனி 
வற்றி மலந்தீயும் 
வற்றி மேல்லெளுத்து 
வற்றிய மலசலங்கள் 
வாட்ட மிகுதி 


60 


35 


60 


258 


284 


109,94 


175 


147 


188 


.... 


சொல்லடைவு - பெயர்ச்சொற்கள் 
உறுப்புகள் 


12 : 2 


9 : 2 


கழுத்து 
கன்னம் 


23 : 1 


அகம் 
அக்கி ( அத்தி) 
அங்கம் 


327 : 1 


26 : 3 , 29 : 1 , .47 : 3 


காது 


49 : 1 ; 138 : 1 , 173 : 1 , 

190 : 1 , 327 : 1 . 


அண்டம் 


32 : 3 


9 : 2 


அதரம் 


அரை 


36 : 1 


116 : 1 , 345 : 1 , 9 


இடுப்பு 
இடை 
இரத்தம் 


931 : 1 


76 : 2 , 115 : 1 , 143 : 1 , 
144 : 3 , 318 : 1 , 267 : 2 . 


ஈரல் , 


38 : 1 , 42 : 2,101 : 1 


குடல் 


உச்சி 


95 : 2 


காயம் 

61 : 2 , 79 : 1 
கால் 7 : 1 , 17 : 1 , 26 : 1 , 32 : 3 , 

36 : 1 , 52 : 2 , 62 : 2 , 63 : 1 , 
133 : 2 , 173 : 3 , 323 : 2 , 346 : 1 , 

383 : 3 , 387 : 1 . 
கீழ்முதுகு 

387 : 1 
கீழ்வயிறு • 30 : 1 , 34 : 1 , 53 : 1 , 

54 : 1 , 292 : 2 , 345 : 1 
15 : 1 , 36 : 2 , 37 : 1 , 38 : 3 , 

165 : 1 , 167 : 3 , 387 : 2 . 
குருதி 

318 : 2 
குறி ( ஆண்குறி ) 

397 : 2 
கை 17 : 1 , 19 : 1 , 36 : 1 , 57 : 1 , 62 : 1 
சரீரம் 

18 : 3 
சிரம் 

81 : 4 , 143 : 3 
சுக்கிலம் 

419 : 1 
சுழி ( புருவச்சுழி ) 

51 : 2 
செவிட்டில் ( செவுள் ) 

49 : 1 


உடலம் 


48 : 2 , 73 : 2 , 385 : 1 


உடல் 


36 : 1 , 37 : 2 , 50 : 2 , 62 : 1 , 
6 2 : 4 , 64 : 3 , 64 : 1 , 65 : 1 , 
95 : 4 , 165 : 1 , 407 : 3 , 

409 : 1 , 410 : 1 . 


உடம்பு 8 : 1 , 17 : 1 , 18 : 1 , 20 : 2 , 

28 : 3 , 31 : 1 , 32 : 1 , 77 : 2 , 
79 : 1 , 95 : 1 , 122 : 3 , 141 : 1 , 

143 : 2 , 346 : 3 , 383 : 3 . 


உதரம் 


8 : 1 , 9 : 1 , 29 : 2 ; 41 : 1 , 
42 : 1 , 72 : 1 , 74 : 1 , 79 : 2 , 

130 : 1 , 317 : 1 . 


உந்தி 


57 : 1 , 417 : 1 


உரோமம் 


386 : 2 


தலை 15 : 1 , 16 : 1,18 : 1 , 20 : 2 , 

45 : 1 , 46 : 1 , 49 : 1 ,. 50 : 1 , 
52 : 2 , 62 : 1 , 64 : 2 , 141 : 3 , 
250 : 2 , 265 : 1 , 346 : 1 , 

383 : 3 , 386 : 3 . 
தாடி ( தாடை ) 

174 : 1 
தாது 

12 : 2 , 22 : 2 , 73 : 2 , 

110 : 4 , 113 : 4 , 264 : 3 . 
தாள் 

43 : 3 


உயிர்ப்பு 


15 : 2 


கண் 8 : 2 , 20 : 1 , 31 : 3 , 32 : 3 , 

49 : 1 , 51 : 2 , 51 : 3 , 93 : 3 , 
95 : 2 , 122 : 4 , 133 : 2 , 323 : 2 , 

401 : 2 . 


துடை 


53 : 2 , :93 : 1 


கண்டம் 7 : 2 , 59 : 1 , 173 : 1 , 174 : 1 , 

190 : 1 , 327 : 1 


கபாலம் 


38 : 2 , 46 : 4 


தொண்டை 

347 : 31 
தொப்பூழ் 115 : 1 , 320 : 2 , 386 : 4 
நடுமுதுகு 

98 : 1 
நடுவுந்தி 

20 : 1 
நயன முகம் 

76 : 3 


410 : 2 


கமலமுகம் 
கரம் 


133 : 2 


177 


சொல்லடைவு - பெயர்ச் சொற்கள் 


நா 


நரம்பு 32 : 1 , 52 : 1 , 95 : 3 , 419 : 2 

8 : 1 , 10 : 1 , 12 : 2 , 30 : 2 , 
32 : 2 , 68 : 1 , 47 : 2 , 77 : 2 , 

100 : 2 , 138 : 2 , 323 : 2 . 


வயிறு 7 : 1 , 8 : 4 , 13 : 2 , 13 : 3 , 

14 : 1 , 15 : 1 , 282 : 2 , 50 : 1 , 
55 : 1 , 59 : 1 , 70 : 1 , 76 : 1 , 

92 : 1 , 141 : 2 , 194 : 3 . 
வாய் 10 : 1 , 15 : 1 , 22 : 4 , 50 : 1 , 

71 : 1 , 75 : 2 , 93 : 3 , 327 : 1 
விலா 

116 : 1 , 346 : 1 
விலாப்புறம் 

387 : 1 
விழி 

4 : 2 , 5 : 2 


நாசி 


27 : 1 , 45 : 1 , 135 : 3 


நாடி 


4 : 1 , 5 : 1 


நிணம் 


419 : 1 


நீர்த்தலம் 

399 : 2 
நுதல் 

51 : 2 , 141 : 4 
நெஞ்சு 13 : 1 , 19 : 2 , 27 : 2 , 

32 : 1 , 38 : 1 , 44 : 1 , 47 : 2 , 
56 : 2 , 62 : 1 , 116 : 1 , 130 : 1 , 

320 : 1 , 346 : 1 , 409 : 1 . 
பல் 

47 : 2 
பாதம் 

386 : 4 
பிடரி 

52 : 1 , 95 : 3 , 346 : 1 
புருவம் 49 : 1 , 51 : 2 , 133 : 2 , 141 : 4 
புறங்கால் 

8 : 2 
புறந்தாள் 

10 : 3 , 77 : 1 
51 : 1 , 51 : 4 , 174 : 1 , 

190 : 1 


நோய்கள் 
அக்கினி மாந்தம் 39 : 4 , 70 : 3 , 76 : 4 , 
அசனிய பிரமேகம் 

426 : 1 
அண்டமெனும் சூலை 263 : 3 
அந்தரப் பிரமேகம் 

438 : 4 
அந்தர வாயு 

40 : 4 
அபிகா சிலேத்துமம் 

28 : 4 
அம்ல 

287 : 3 
அரிக்கும் குன்மம் 

15 : 4 
அழல் வீக்கம் 

112 : 4 
அனந்தல் 

198 : 2 
ஆம்பல் பிரமேகம் 

430 : 4 
இரத்த சூலை 

53 : 4 
இரத்த மூலம் 

115 : 4 
இரத்த ரோகம் 

143 : 4 


மண்டை 


மயிர்க்கால் 

15 : 3 
மார்பு 

93 : 1 , 101 : 1 , 230 : 1 
மிடறு 

43 : 2 
முகம் 4 : 2 , 5 : 2 , 10 : 1 , 12 : 1 , 

49 : 2 , 130 : 2 , 1730 , 

174 : 1 , 409 : 1 . 
முதுகு 

99 : 1 , 16 : 2 : 1 , 346 : 1 
முலை 

30 : 4 
முழந்தாள் 

190 : 1 
முள்ளெலும்பு 

98:11 
முள்ளந்தண்டு 99 : 1 , 102 : 1 , 116 : 1 
மூக்கு 

46 : 1 , 173 : 3 
மூலம் 

115 : 2 
மூளை 

419 : 1 
மெய் 

91 : 3 , 410 : 1 

75 : 1 , 292 : 1 

11 : 3 , 12 : 3 , 54 : 3 , 
56 : 1 , 62 : 3 , 64 : 1 , 115 : 3 . 

255 : 1 


இருமல் 

11 : 1 , 24 : 2 , 28 : 2 , 
28 : 4 , 58 : 2 , 12.3 : 4 , 173 : 4 . 
இருமல் வறட்சி 

80 : 1 
இழியும் நீர் 

417 : 1 
இழைப்பு 

171 : 3 
இளைப்பு 

11 : 1 , 28 : 1 
இளைப்புக் காசம் 

25 : 4 


மேல் வயிறு 
மேனி 


ஈளை 25 : 2 , 28 : 1 , 126 : 8 , 279 : 1 
ஈளையிருமல் 

81 : 3 
உட்டணம் 

149 : 4 , 150 : 4 
உட்டிண ரோகம் 

416 : 1 
உதர தோஷம் 24 : 3 , 79 : 4 , 157 : 4 
உதர நோய் 

116 : 3 
உதிரக்கடுப்பு 

420 : 1 
உதிரக்குன்மம் 

21 : 3 
உந்தசுரப் பிரமேகம் 

434 : 2 


யோனி 


குணவாகடம் 


178 


உழலை 

10 : 2 , 98 : 4 , 100 : 1 , 
102 : 3 , 108 : 1 , 148 : 4 , 352 : 3 , 

380 : 4 , 383 : 1 . 
உழலை மூச்சு 

128 : 3 
உள்காய்ச்சல் 

258 : 4 


உள்குத்து 

35 : 4 
உள்சுரம் 

259 : 4 
உள் மூலம் 

55 : 2 
உளமாந்தை 120 : 4 , 122 : 3 ; 
123 : 3 , 124 : 4 , 125 : 4 , 

126 : 7 . 


வளைவு 

275 : 1 
எரிக்கும் குன்மம் 

305 : 2 . 
எரிகுன்மம் 

287 : 2 
என்பு காய்ச்சல் 

23 : 1 
ஐய்யும் 

44 : 3 
ஐவநீர் 

418 : 4 
ஐயம் 

7 : 2 , 82 : 1 , 117 : 3 
ஒருத்தலை நோய் - 

313 : 1 
ஓங்காரம் 

16 : 1 
கசரோகம் 

119 : 1 , 126 : 7 
கடிவிஷம் 

81 : 3 
கபம் 

85 : 2 , 296 : 1 
கபால வலி 

135 : 4 , 313 : 4 
கரப்பான் வாதம் 

17 : 4 
கழிச்சல் 

128 : 2 , 346 : 3 , 

352 : 3 , 384 : 4 . 
கபால கனப்பு வலி 

61 : 4 
கபால குன்மம் 

23 : 3 , 50 : 4 
கபால வறட்சி 

46 : 4 
கபால வியாதி 

51 : 4 

144 : 4 
கர்ப்ப விப்புருதி 73 : 3 , 344 : 3 
கல் 

72 : 2 , 399 : 3 
கற்பெருஞ்சூலை 

34 : 4 
காசம் 

173 : 4 , 198 : 4 
காசரோகம் 

43 : 4 
காதிரைச்சல் 

23 : 2 
காமாலை 

181 : 4 . 279 : 1 
காய்ச்சல் 

10 : 3 , 110 : 3 
காயம் 19 : 2 , 22 : 1 , 110 : 3 , 297 : 3 


காயரோகம் 25 : 3 , 171 : 4 , 17.6 : 4 
காலுளைவு 

37 : 1 
கிரந்திக்கட்டி 

327 : 1 
கிராணி 

287 : 4 , 321 : 3 
குட்டம் 

274 : 4 
குடல்வாயு 

37 : 4 
குடல்வாதம் 

36 : 4 
குண்டலவாயு 

72 : 4 
குத்திருமல் 

346 : 2 
குத்து 

116 : 2 , 152 : 4 
குதிரைவலி 

131 : 4 , 137 : 4 
குதிரைவலியந்தம் 

134 : 4 
குவளைவிப்புருதி 

116 : 4 
குளிர் 

10 : 3 
குளிர்ச்சுரம் 

102 : 3 
குன்மம் 16 : 3 , 13-1 : 4 , 278 : 2 , 

304 : 4 
குன்மாம்சூரை 

75 : 4 
குன்மவாயு 

132 : 4 
கெர்ப்பரோகம் 

54 : 4 
சத்தி 

56 : 2 , 85 : 3 , 96 : 3 
சத்திகுன்மம் 

56 : 4 , 128 : 1 , 
128 : 3 , 130 : 4 , 278 : 4 , 308 : 2 . 
சத்திவாதம் 

292 : 2 
சலக்கழிச்சல் 

463 : 2 . 
சலத்திற் பிரமியம் 

277 : 4 . 
சலநோய் 

408 : 6 . 
சலப்பிரமியம் 

277 : 4 . 
சருபம் 

16 : 4 . 
சருவாங்கிவாதம் 

78 : 3 . 
சளி 

45 : 1 . 


கர்ப்ப சூலை 


சன்னி 


3.14 : 1 . 


சன்னிவாதம் 


63 : 3 , 133 : 1 , 
348 : 2 , 352 : 3 . 


357 : 4 . 


428 : 4 , 439 : 4 . 


சன்னிவாதசுரம் 
சாயப்பிரமேகம் 
சிலேத்துமம் 
சீயக்காய் பிரமேகம் 
சீப்பூண் 


327 : 2 , 422 : 4 . 


436 : 4 . 


120 : 4 ; 


சொல்லடைவு - பெயர்ச் சொற்கள் 


179 


சீயுங்கட்டி 

44 : 2 . 
சீ பொடு 

123 : 4 . 
சுக்கிலப் பிரமேகம் 406 : 3 , 442 : 3 . 
சுரம் 

43 : 1 , 44 : 2 , 74 : 2 , 
108 : 1 , 112 : 4 , 146 : 1 , 160 : 2 , 
166 : 1 , 322 : 3 , 383 : 2 , 388 : 1 , 

390 : 1 , 393 : 4 . 
சுரதபனம் 

292 : 4 . 
சுரத்தின் சூரை 

74 : 4 . 
சுரவாதம் 

284 : 3 . 
சுரோணிதப்பிரமேகம் 431 : 4 . 
சுல செகாம் 

146 : 1 , 
சுவாச காசம் 

284 : 3 
சூலை 

21 : 2 ; 22 : 4 , 23 : 1 , 
34 : 3 , 182 : 1 , 397 : 1 , 400 : 1 . 
சூலைகுன்மம் 

167 : 4 . 
சேட்டுமம் வாதபித்தம் 403 : 2 . 
சோகை 

406 : 3 . 
தலைக்குத்து 

50 : 2 . 
தவனம் 10 : 2 , 102 : 3 , 108 : 1 , 

188 : 2 , 383 : 1 . 
தாகம் 

8 : 2 . 
தாதுகிரந்தி 

80 : 1 . 
துடிப்புடைய வாதம் 

65 : 3 . 
தும்மல் 

27 : 1 . 
தோழசுரம் 

129 : 3 . 
நாவறட்சி 

108 : 1 , 463 : 2 . 
நீராம்பல் 

8 : 4 . 
நிதம்பசூரை 

255 : 4 , 257 : 4 . 
நோவு 

9 : 2 . 
நீரிழிவு 406 : 4 , 450 : 4 , 451 : 4 , 

456 : 1 , 460 : 1 . 
நீலப்பிரமேகம் 

433 : 4 . 
பக்கச்சூலை 166 : 3 , 168 : 4 ; 266 : 3 ; 
பக்கப்பிளவை 101 : 4 , 102 : 4 . 
பக்கமந்தாரகாசம் 

194 : 3 . 
பக்கமாம்சூரை 

74 : 1 . 
பரிதாப சுரம் 149 : 4 , 156 : 4 , 
382 : 4 . 
பரிதாபம் 

108 : 1 ; 383 : 1 . 
பவுத்திரம் 263 : 3 , 266 : 3 , 400 : 2 . 


பழமலம் 

13 : 3 . 
பாண்டு 

181 : 4 . 406 : 3 . 
பாதம் பற்றிய கழல் 

165 : 3 . 
பார்மிகுந்தோஷம் 

264 : 2 . 
பிசாசு 

135 : 4 . 
பித்த எரிப்பு 

182 : 3 . 
பித்தகுணம் 

16 : 3 . 
பித்தகுணரோகம் 

187 : 8 . 
பித்தகுன்மம் 

13 : 4 , 305 : 1 . 
பித்தசேத்துமம் 

275 : 2 . 
பித்தசோகை 

23 : 3 . 
பித்தபாண்டு 11 : 4 , 176 : 2 , 281 : 3 . 
பித்தவாதம் 

23 : 4 . 
பித்தத்தில் வெதுப்பு 128 : 1 , 222 : 1 . 
பித்து 

117 : 3 . 
பித்தமடுத்தநீர் 

422 : 4 . 
பித்தம் 

7 : 1 , 21 : 1 , 44 : 3 , 
82 : 1 , 84 : 2 , 85 : 2 , 119 : 2 , 
127 : 4 , 129 : 3 , 181 : 3 , 296 : 1 , 

296 : 3 , 322 : 4 , 418 : 1 , 420 : 3 . 
பித்தரோகம் 

185 : 4 . 
பிரமியம் 263 : 1 , 330 : 5 , 400 : 1 . 
பிரமேகம் 

423 : 1 , 424 : 2 , 
426 : 3 , 432 : 1 , 407 : 2 , 112 : 3 , 

114 : 3 . 


பிளவை 

97 : 2 ; 98 : 1 , 99 : 2 , 
100 : 4 , 103 : 4 , 112 : 3 , 114 : 3 . 
பிளவைப்புண் 

106 : 4 . 
பீலிகை 

42 : 4 . 
பீனிசம் 45 : 4 , 46 : 4 , 342 : 4 , 341 : 4 . 
புண் 

19 : 2 , 84 : 3 , 85 : 1 , 
103 : 3 , 104 : 1 , 106 : 4 , 114 : 3 , 
123 : 4 , 161 : 1 , 163 : 4 , 166 : 2 , 

295 : 4 . 


புண்ணடுக்குவாதம் 

66 : 4 . 
புறவீச்சு 47 : 4 , 48 : 4 , 153 : 3 . 
பெண்பிரமேகம் 

441 : 4 . 
பெருவயிறு 24 : 3 , 79 : 4 , 287 : 3 . 
பெருவாதம் 

275 : 2 . 
பேச்சு 

11 : 2 . 
பேராம்பல் குணம் 

31 : 4 . 
பைத்தியம் 

13 : 3 , 81 : 3 . 


குணவாகடம் 


180 


வாத கொடிய கரப்பான் 18 : 4 . 
வாதங்கள் 

337 : 3 . 
வாதசுரம் 386 : 1 , 394 : 4 , 395 : 4 . 
வாதபித்தம் 

273 : 4 , 284 : 2 . 
வாத பித்த சிலேத்துமம் 

416 : 3 , 
417 : 1 . 


போர்மாந்தம் 

96 : 4 . 
மகாசன்னி 

67 : 3 
மகோதரம் 

29 @ 4 
மதுமைப் பிரமேகம் 

4 25 : 1 
மந்தம் 23 : 2 , 28 : 2 , 83 : 1 , 85 : 3 
மந்தாக்கினி 

71 : 4 . 
மந்தாரகாசம் 

27 : 3 , 173 : 1 
மந்திட்டான பிரமேகம் 4 29 : 4 . 
மயக்கம் 

9 : 1 , 116 : 3 . 
மருந்தீடு 

81 : 1 , 144 : 1 . 
மலப்பிரமேகம் 

428 : 2 . 
மாதவிடை 

53 : 1 . 
மாந்தம் 

25 : 2 , 305 : 1 . 
முகவாத சன்னி 

49 : 3 . 
மூக்கடைக்கில் 

45 : 4 . 
மூக்குநீர்ப்பாய்ச்சல் 174 : 4 , 190 : 4 . 
மூக்குத்தினம் அடைப்பு 191 : 4 . 
மூச்சடைப்பன் 

2.4 

: 3 . 
மூச்சு 

12 : 1 . 
மூலம் 

21 : 2 . 
மூலவாயு 

60 : 4 , 279 : 3 . 

41 : 1 . 
லிங்கச்சூலை 

396 : 4 . 398 : 4 . 
வஞ்சினை 

144 : 1 . 
வனப்பிரமேகம் 

437 : 4 . 
வயிற்றுக்கடுப்பு 

316 : 4 , 324 : 4 . 
வயிற்று நீராம்பல் 

30 : 4 . 
வயிற்றுவலி 

287 : 2 . 
வருணவாதம் 

9 : 3 , 305 : 3 . 
வருணகுணவாயு 

59 : 4 . 
வலிகுன்மம் 14 : 4 , 92 : 4 , 278 : 3 . 
வலிக்குங்குன்மம் 

305 : 3 . 
வறட்சி 

21 : 1 , 400 : 3 . 
வறட்சிக்கரப்பான் 

199 : 1 . 
வாதகரப்பான் - 

19 : 4 , 20 : 4 , 

289 : 4 , 290 : 4 
வாதக்குன்மம் 

202 : 4 . 
வாதகுன்மம் 

38 : 4 , 57 : 4 , 
278 : 4 , 292 : 4 , 293 : 3 , 38 : 3 . 


மூலாக்கினி 


வாதப்பிரமியம் 163 : 4 , 264 : 4 . 
வாதம் 6 : 1 , 6 : 2 , 7 : 1 , 10 : 4 , 

24 : 2 , 62 : 1 , 82 : 1 , 84 : 1 , 
85 : 2 , 142 : 8 , 263 : 2 , 

279 : 2 , 296 : 2 . 
வாதமாங்கரப்பான் 

26 : 4 . 
வாதரோகம் 

184 : 4 . 
வாதை 

108 : 4 . 
வாந்தி 71 : 3 , 9 : 1 , 43 : 2 , 273 : 1 . 
வாயு 

29 : 2 , 101 : 2 , 279 : 2 , 

321 : 3 , 323 : 1 . 
வாயுக்கிராணி 58 : 4 , 320 : 4 . 
வாயுச்சூலை 

276 : 2 . 
வாயூரல் 

16 : 1 . 
வாய்நீர் 

50 : 1 . 
வாய்வு 

35 : 3 . 
விடம் 

166 : 2 . 
விடாப்பிரமேகம் 

440 : 4 . 
விண்டலத்தரமை வாயு 

41 : 4 . 
விப்புருதி 

126 : 8 . 
விரேசனம் 

273 : 1 . 
விஷப்ாகம் 

64 : 4 . 
வீக்கம் 85 : 3 , 110 : 2 , 111 : 2 , 

279 : 1 . 
வீக்கம் சூலை 

275 : 2 . 
வெகுகழிச்சல் 

279 : 1 . 
வெடிசன்னி 138 : 2 , 139 : 4 , 140 : 4 . 
வெதுப்பு 

21 : 1 . 
வெப்பு 116 : 1 , 117 : 3 , 119 : 2 . 
வெப்புப்பாலை 

176 : 3 . 
வெருவல் 

108 : 2 . 
மருந்துப் பொருட்கள் 

தாவர வர்க்கம் . 
அகில் 

366 : 4 . 
அங்கைவாள் ( சுக்கு ) 

164 : 2 . 


316 : 2 , 


181 


சொல்லடைவு - பெயர்ச் சொற்கள் 


அசமோதகம் ( ஓமம் ) 

180 : 1 . 
அடுக்கு மஞ்சல் 

336 : 3 . 
அண்டமெண்ணெய் 
( ஆமணக்கெண்ணெய் ) 109 : 3 .. 
அதிமதுரம் 

125 : 2 , 126 : 6 , 
140 : 1 , 147 : 2 , 148 : 1 , 150 : 1 , 
260 : 4 , 295 : 1 , 341 : 1 , 374 : 3 , 

381 : 3 , 392 : 3 , 40.2 : 1 . 
அதிவிடையம் 315 : 1 , 404 : 1 . 
அத்தி 107 : 3 , 446 : 1 , 458 : 1 . 
அபின் 

269 : 1 . 
அமிர்தம் 

395 : 1 . 
அமுக்கிரா 

192 : 2 , 196 : 4 , 

335 : 3 , 464 : 1 . 
அமுதவல்லி 

126 : 4.| 
அரத்தம் பூவிலை 

295 : 1 . 
அரத்தை 

334 : 2 . 
அரவிந்தம் 

338 : 3 . 
அரைக்கீரை 

412 : 3 . 
அல்லி 98 : 3 , 111 : 1 , 455 : 2 . 
ஆடாதோடை 126 : 1 , 137 : 1 , 

142 : 3 , 17 2 : 1 , 196 : 2 , 

354 : 1 , 370 : 1 . 
ஆதண்டை 

142 : 3 , 182 : 2 , 

294 : 4 , 301 : 3 . 
ஆமணக்கு 

172 : 2 , 277 : 3 , 
306 : 4 , 319 : 2 , 328 : 1 , 

337 : 2 . 
ஆயில் 

142 : 4 . 
ஆல்விழுது 

376 : 1 . 


இம்பூரல் 

126 : 1 . 
இரிசு 

317 : 2 . 
இருமஞ்சள் 

289 : 2 .. 
இருவேலி ( வெட்டி ) 147 : 2 , 148 : 2 , 

149 : 2 , 150 : 2 , 179 : 2 , 186 : 3 , 
261 : 3 , 329 : 3 , 348 : 1 , 382 : 2 , 

455 : 3 . 
இருவேல் 

379 : 2 
இலங்கை ( மாவிலங்கை ) 

10 : 1 . 

404 : 2 . 
இலந்தைப்பட்டை 
இலந்தைப்பழம் 

456 : 3 . 
இலவங்கம் 

145 : 2 , 149 : 2 , 
150 : 1 , 179 : 4 , 269: 4 , 

315 : 1 , 328 : 1 .. 
இலாமிச்சு 

129 : 2 , 147 : 2 , 
148 : 2 , 149 : 2 , 179 : 2 , 261 : 3 , 

269 : 1 , 35-1 : 2 , 379 : 2 , 384 : 1 .. 
இலைச்சாறு 

172 : 2 , 359 : 1 . 
இலை முதல் கள்ளி 

142 : 2 . 
இளநீர் 128 : 2 , 147 : 3 , 148 : 4 . 
149 : 3 , 150 : 2 , 260 : 3 , 293 : 1 , 

303 : 2 , 3344 : 1 , 374 : 3 , 

375 : 2 , 384 : 2 , 413 : 1 . 
இனிய மதுரம் 

179 : 4 . 
ஈசுரமூலி 

14 2 : 4 . 
ஈச்சங்குருத்து 

459 : 1 . 
ஈஞ்சு 

179 : 2 . 
உவாய் ( உகா ) 

302 : 2 , 310 : 1 , 

331 : 1 . 
உப்பிலி ( உப்பிலங்கொடி ) 124 : 1 , 
172 : 1 . 
உலர்ந்த நெல்லி 

325 : 4 . 
உள்ளி 

132 : 1 , 140 : 1 , 1-42 : 6 , 
169 : 1 , 170 : 2 , 175 : 3 , 257 : 1 , 
293 : 1 , 301 : 1 , 302 : , 307 : 1 , 

312 : 1 , 319 : 1 . 
எருக்கம்பால் 175 : 1 , 288 : 1 , 290 : 2 . 
எருக்கு 142 : 2 , 182 : 1 , 355 : 1 
எருமை முல்லை 

335 : 4 . 
எலுமிச்சங்கொடிப் பழச்சாறு 381 : 2 
எள் 

4.49 : 1 . 
ஏலம் 128 : 1 , 149 : 1 , 150 : 1 , 
179 : 4 , 270 : 2 , 270 : 4 , 304 : 1 , 

340 : 1 , 379 : 2 , 402 : 1 . 


110 : 1 , 111 : 1 , - 336 : 1 , 


ஆவாரை 
462 : 1 . 


ஆவிரை 


105 : 1 , 106 : 2 , 
113 : 2 , 114 : 2 , 140 : 1 , 
444 : 3 , 449 : 3 , 450 : 1 , 
445 : 1 , 446 : 1 , 453 : 3 , 
455 : 1 , 456 : 2 , 459 : 1 . 


இஞ்சி 


142 : 5 , 145 : 3 , 154 : 1 , 
179 : 1 , 301 : 1 , 303 : 1 , 
307 : 2 , 309 : 3 , 335 : 3 . 


இஞ்சிச்சாறு 278 : 4 , 293 : 1 , 2,97 : 2 , 

357:: 1 . 


குணவாகடம் 


182 


காணி 


. 


182 : 2 : 


ஓமம் 192 : 3 . 198 : 2 , 286 : 3 , 

321 : 1 . 
ஓரிதழ்த்தாமரை 126 : 4 , 192 : 2 , 

457 : 1 .. 
கச்சோலம் 

181 : 1 , 187 : 3 , 

270 : 2 , 341 : 1 . 
கடலழிஞ்சில் 455 : 1 , 458 : 3 . 
கடுகு 

136 : 2 , 145 : 1 , 187 : 3 , 
286 : 3 , 319 : 1 , 334 : 2 , 

413 : 1 , 449 : 3 . 
கடுகுரோகணி 149 : 1 , 158 : 2 , 
198 : 3 , 307 : 3 , 351 : 2 , 356 : 3 , 

359 : 1 . 
கடுக்காய் 

139 : 1 , 157 : 2 , 
158 : 1 , 159 : 1 , 164 : 1 , 307 : 1 , 
319 : 1 , 321 : 1 , 327 : 3 , 351 : 1 , 

355 : 1 , 360 : 3 , 362 : 1 , 369 : 1 . 
கட்டுக்கொடி 

458 : 2 . 
கண்டங்கத்தரி வேர் 389 : 1 . 
கண்டங்காரி 

391 : 1 . 
கத்தரிக்காய் 

343 : 3 . 
கமலத்தண்டு 

351 : 1 . 
கரந்தை 
கரிய போளம் 

159 : 2 . 
கருங்காலி 

458 : 1 . 
கருஞ்சீரகப்பொடி 

175 : 2 . 
கருஞ்சீரகம் - 180 : 2 , 183 : 4 , 

327 : 3 , 335 : 3 . 
கருப்பஞ்சாறு 

179 : 1 . 
கருப்பு 

150 : 2 . 
கருப்புக்கட்டி 

278 : 3 . 
கரும்புச்சாறு 

422 : 2 . 
கரும்பு நீர் 

186 : 4 . 
கரு வராகி ( கருங்கோரை ) 129 : 2 . 
கருவேலிலை 

360 : 1 . 
கருவேல் 

453 : 1 . 
கருவேல் பிசின் 

449 : 1 . 
கழல் 

302 : 1 , 335 : 3 
கழற்கொடி 

301 : 4 
களிப்பாக்கு 

360 : 3 , 362 : 2 
கள்ளிப்பால் . 131 : 3 , 132 : 3 , 

169 : 4 , 170 : 4 , 294 : 4 , 

302 : 4 , 311 : 4 , 319 : 4 . 
கற்றாழன் மடல் சருகு 

360 : 2 


கற்கடகம் 

126 : 5 
கற்கடகசிங்கி 180 : 1 , 198 : 2 , 340 : 2 
கற்கண்டு 

277 : 2 
கனப்பழுத்திப்பருப்பு 

402 : 2 
குருவட்டு 

137 : 2 
காட்டாத்திப்பூ 

404 : 2 
காட்டுமல்லிகை 

178 : 1 

129 : 2 
காத்தோட்டி 

331 : 1 
காயம் 

173 : 1 , 311 : 3 
காயமா எண்ணெய் 

105 : 4 
கார்போகரிசி 164 : 3 , 334 : 3 , 336 : 4 
கானகத் திருடி 

299 : 1 
கிராம்பு 

145 : 4 , 175 : 1 , 
180 : 2 , 270 : 2 , 304 : 3 , 315 : 1 , 

340 : 2 , 461 : 3 . 
கிளியூரல் 270 : 1 , 330 : 3 , 340 : 4 
கிள்ளுக்கீரை 

412 : 3 
கீழாநெல்லி 

177 : 4 
குக்கிலம் 

341 : 2 
குங்கிலியம் 

256 : 1 
குடசப்பாலை 404 : 3 , 315 : 2 
குதிரைவாலி 

137 : 1 
குப்பை ( சதகுப்பை ) 126 : 6 , 126 : 2 
குமரிச்சாறு 

285 : 3 
குமிழியிலை 

120 : 2 
குமிழ்வேர் 

125 : 1 , 126 : 2 
குருந்து 

182 : 1 , 335 : 1 
குரும்பை 

33 : 3 
குருவேல் 

129 : 2 
குரோசாணி 

315 : 2 , 461 : 2 
குரோண்டி 

453 : 2 
குலமாஞ்சி 

330 : 2 
குழித்தாமரை 

457 : 1 
குளவிந்தம் 

449 : 1 
குறிஞ்சி 

142 : 2 , 335 : 3 
குறிஞ்சியிலை 

122 : 1 
குறுவை நெல்மா 

122 : 1 
குன்றி 

120 : 1 
கூவிளை 

374 : 2 
கையாந்தகரை 126 : 2 , 172 : 1 , 

175 : 2 , 186 : 4 , 321 : 2 , 447 : 3 . 


18.3 


சொல்லடைவு - பெயர்ச் சொற்கள் 


சாதிக்காய் 

145 : 3 , 315 : 1 , 
448 : 1 , 456 : 1 , 461 : 1 , -464 : 1 . 
சாதிபத்திரி 

461 : 1 
சாரணை 

126 : 1 ட 137 : 3 ட 
142 : 2 , 294 : 2 , 310 : 1 , 336 : 1 . 
சாரணைக்கிழங்கு 169: 1 , 191 : 1 , 

196 : 1 . 


சாரணைவேர் 


கொட்டம் 

187 : 1 
கொடிவேலி 120 : 1 , 137 : 3 , 

182 : 2 ; 288 : 1 , 335 : 2 . 
கொடுவேல் 

294 : 1 , 310 : 1 
கொத்தமல்லி 

126 : 5 , 146 : 3 , 
150 : 1 , 187 : 1 , 261 : 1 , 304 : 2 , 

353 : 1 , 393 : 1 . 
கொத்தன் 

125 : 2 
கொம்மட்டி 

189 : 2 , 412 : 1 
கொம்மட்டிக்காய்ச் சாறு 297 : 1 
கொந்தாளம்பருப்பு 

126 : 2 

149 : 1 , 167 : 2 
கொள்ளுக்காடி 

189 : 1 , 412 : 1 

302 : 1 , 310 : 2 , 
335 : 3 , 446 : 1 , 455 : 2 , 458 : 1 , 

445 : 1 . 


168 : 2 , 170 : 1 , 
301 : 4 , 361 : 3 . 


கொள்ளு 


கொன்றை 


சங்கு 


கோட்டம் 

148 : 1 , 149 : 3 , 
150 : 1 , 152 : 2 , 193 : 4 , 260 : 4 , 
269 : 4 , 304 : 1 , 340 : 1 , 381 : 4 , 

384 : 1 , 448 : 1 . 
கோட்டாமணக்கு 

302 : 2 
கோலம் ( தக்கோலம் ) 

330 : 3 
கோஷ்டம் 

121 : 3 , 125 : 2 , 

129 : 2 , 147 : 2 , 179 : 4 . 
சங்கன் 

126 : 1 

163 : 1 , 342 : 1 
சடாமாஞ்சி 

341 : 3 
சதகுப்பை 

145 : 2 , 187 : 2 , 

257 : 2 , 270 : 1 , 326 : 4 . 
சந்தம் 

351 : 2 , 379 : 2 
சந்தனம் 

129 : 1 , 269 : 4 , 
270 : 2 , 381 : 2 , 384 : 2 , 456 : 4 . 
சந்து 147 : 1 , 148 : 1 , 152 : 2 , 

261 : 2 , 353 : 1 , 355 : 1 . 
சம்பீரத்தின் கனி 

317 : 3 
சம்பீரம் (எழுமிச்சை ) 

310 : 1 
சம்பு 

121 : 1 
சர்க்கரை 277 : 2 , 353 : 4 , 378 : 1 . 
சாத்திரவேதி 148 : 1 , 180 : 3 , 
259 : 2 , 276 : 1 , 295 : 3 , 382 : 1 , 

46 2 : 2 , 139 : 3 . 
சாத்திரவேதிக் கிழங்கு 157 : 2 , 196 : 1 


சித்தாமட்டி 

126 : 3 , 177 : 4 , 

192 : 1 , 260 : 2 , 371 : 2 . 
சித்தாமல்லி 

338 : 3 , 389 : 2 
சித்திரமூலி 

170 : 1 
சித்தேலம் 

187 : 4 
சிவதை 

301 : 1 , 302 : 2 , 

309 : 4 , 311 : 3 , 312 : 1 . 
சிவந்தி 

301 : 1 
சிவன் வேம்பு 

125 : 1 
சிவனார் வேம்பு 336 : 2 , 338 : 1 
சிற்றாமல்லி 

120 : 3 
சிற்றாமனக்கெண்ணெய் 289 : 1 
சிறிய பயறு 

379 3 
சிறுக்கீரை 177 : 4 , 192 : 1 , 329 : 2 
சிறுகாஞ்சொரி 

395 : 1 
சிறுகுரும்பை 

182 : 1 
சிறுவழுதலை 

391 : 1 
சிறுநின்பம் 

18 2 : 2 
சிறுதேக்கு 

448 : 1 
சித்திரத்து மூலி 

169 : 2 
சீதாரி 145 : 2 , 2.57 : 2 , 336 : 3 
சீதேவி ( செங்கழுநீர்க்கிழங்கு ) 126 : 4 , 

179 : 3 , 186 : 1 , 260 : 2 . 
சீந்தில் 125 : 1 , 196 : 2 , 329 : 1 , 

338 : 1 , 364 : 2 , 369 : 1 , 

370 : 1 , 458 : 1 . 
சீர் ( சீரகம் ) 

128 : 1 
சீரகம் 125 : 3 , 126 : 5 , 149 : 1 , 
180 : 2 , 187 : 1 , 198 : 2 , 266 : 4 , 

269 : 4 , 36 2 : 4 , 381 : 4 . 
சீனி 176 : 3 , 191 : 1 , 259 : 1 , 

271 : 1 , 280 : 3 , 324 : 2 , 
325 : 2 , 330 : 1 , 381 : 3 . 


. 


. 


184 


குணவாகடம் 


சுக்கு 128 : 1 , 132 : 2 , 134 : 1 , 

136 : 1 , 149 : 1 , 132 : 1 , 157 : 1 , 
15.8 : 1 , 159 : 1 , 167 : 2 , 169 : 1 , 
183 : 1 , 195 : 1 , 280 : 3 , 286 : 2 , 
315 : 4 , 340 : 1 , 353 : 1 , 355 : 2 , 
36 2 : 2 , 364 : 1 , 369 : 1 , 375 : 1 , 
382 : 3 , 393 : 1 , 395 : 2 , 401 : 1 , 

413 : 1 , 447 : 2 , 458 : 3 . 


திரிகடுகு 

175 : 1 , 180 : 3 , 
193 : 4 , 293 : 1 , 294 : 3 , 356 : 1 , 

447 : 3 , 458 : 4 . 
திரிபுரமெரித்தான் சாறு 

( சிவன் வேம்பு ) 306 : 1 
திரிபுரைக்கன்னிச்சாறு 396 : 2 
தி நக்கம் ( தந்தி நக்கம் .) 3.12 : 2 
திருகுகள்ளி வேர்ப்பட்டை 

326 : 2 
திருடியின் சாறு ( கள்ளி ) 306 : 1 
துத்தி வேர் 

316 : 1 

105 : 2 
துவரம்பருப்பு 

351 : 3 
துவரை 

343 : 4 , 457 : 2 

361 : 1 


செங்கொட்டை 


153 : 1 , 164 : 2 , 

304 : 3 . 


295 : 1 


180 : 4 , 261 : 1 


துடரி 


செஞ்சாந்து 
செண்பகப்பூ 
செண்பகம் 
செண்பகமொட்டு 


187 : 1 , 382 : 1 


1 


330 : 4 


செண்பக வேர் 


துளசி 


329 : 2 


. 


செந்தாமரை 
செப்புமுள்ளி 


336 : 2 


தூதளை 

142 : 4 , 335 : 1 
தூதளங்காய் 

107 : 3 
தூதுவளை 

118 : 3 , 126 : 2 , 
137 : 2 , 139 : 2 , 182 : 2 , 192 : 2 , 
195 : 1 , 196 : 3 , 200 : 3,327 : 3 , 

338 : 1 


302 : 2 


செம்முள்ளி 
செவ்வள்ளி 


126 : 5 , 140 : 1 


சென்னகரம் 


288 : 1 , 336 : 2 


சேங்கோட்டை 163 : 1 , 334 : 3 
சேம்பு 

189 : 2 , 41-2 : 3 
சேவுகன்வேர் 

393 : 1 
தக்கோலம் 

147 : 3 , 148 : 1 , 
149 : 2 , 180 : 4 , 269 : 4 , 382 : 2 . 
தகரம் 

448 : 1 
தண்டை ( ஆதண்டை ) 

302 : 2 
தண்ணீர்மீட்டான் 200 : 1 , 269 : 3 
தம்பரத்தின் சாறு 

297 : 1 
தனிய 

36 3 : 4 
தாணிக்காய் 

336 : 3 
தான்றி 

121 : 3 , 321 : 1 , 

351 : 1 , 355 : 2 . 
தாழை விழுதுச்சாறு 

260 : 3 
திப்பிலி 

126 : 6 , 132 : 2 , 
134 : 1 , 136 : 1 , 139 : 2 , 140 : 1 , 
149 : 1 , 152 : 2 , 157 : 1 , 158 : 1 , 
180 : 2 , 183 : 1 , 195 : 1 . 198 : 1 , 
286 : 2 , 304 : 2 , 30.8 : 1 , 340 : 1 , 

371 : 1 , 378 : 2 , 413 : 1 . 


தூதுவளை பூ 

177 : 2 
தெங்கம்பழத்தின் சாறு 

325 : 2 
தெங்கிளநீர் 

277 : 4 
தெங்கிளம்பூ 

459 : 2 
தென்னிளம்பூ 

46 2 : 1 
தேங்காய் 

413 : 2 
தேங்காய்ப்பால் 

131 : 1 
தேசிக்காய் 

36 2 : 4 
தேசிப்பழம் 

134 : 4 , 159 : 3 
தேவதாரம் 257 : 2 , 351 : 1 , 355 : 1 
தேற்றவிதை 

453 : 1 
தேற்றான் கொட்டை 261 : 2 , 

456 : 8 , 458 : 4 . 
தோன்றி 

180 : 4 
நகரம்பழம் ( சென்னகரம்பழம் ) 330 : 4 
நத்தைச்சூரி 

415 : 1 
நல்லெண்ணெய் 193 : 2 , 197 : 3 , 
257 : 1 , 289 : 1 , 382 : 2 , 339 : 3 , 

401 : 4 , 446 : 1 
நரிப்பயறு 

269 : 2 , 297 : 4 
நற்கடுகு 

121 : 3 


185 


சொல்லடைவு : - பெயர்ச் சொற்கள் 


பங்கம்பாளைவேர் 


402 : 1 


நற்சீரம் 
நற்சீரகம் 


351 : 4 , 
391 : 1 , 404 : 1 . 


நாணல் 


136 : 2 , 183 : 3 , 
1 : 93 : 3 , 286 : 3 , 324 : 1 , 330 : 5 . 
நற்றாமணக்கு 

324 : 3 
நறுவிலி வேர் 

170 : 1 
நன்னாரி 

179 : 3 , 183 : 3 , 
192 : 3 , 261 : 2 , 269 : 1 , 327 : 4 , 

336 : 1 , 355 : 1 , 1 : 40 : 3 
நாகப்பூ 180 : 3 . 261 : 1 , 330 : 2 
நாகவல்லி ( வெற்றிலை ) 129 : 2 , 

137 : 1 
நாயளுக்கி வடவேர் ( நாயுருவி ) 344 : 1 
நாயுருவி 

140 : 3 

177 : 2 
நாவல் 

329 : 1 
நாவல் பட்டை 

376 : 1 
நிலக்குமிழ் 

121 : 1 , 140 : 2 , 

269 : 1 , 338 : 2 . 
நிலப்பனை 

110 : 1 , 177 : 1 
நிலவாகை 294 : 1 , 301 : 1 , 319 : 2 
நிலவேம்பு 

140 : 3 , 192 : 1 , 

338 : 1 , 369 : 1 . 
நின்பம் 

142 : 1 , 274 : 1 , 

289 : 2 , 331 : 3 , 370 : 1 . 
நீர்முள்ளி 

453 : 2 
நீர்வள்ளி 

186 : 5 
நீர்வள்ளிக்கிழங்கின் சாறு 177 : 1 
நெல்லி 110 : 1 , 111 : 3 , 121 : 3 , 

126 : 6 , 128 : 1 , 147 : 2 , 180 : 3 , 
321 : 1 , 260 : 4 , 269 : 4 , 303 : 1 , 
316 : 3 , 351 : 1 , 353 : 1 , 355 : 1 , 

402 : 2 , 384 : 1 , 187 : 4 , 325 : 3 . 
நெருஞ்சி 

177 : 2 , 450 : 1 
நெற்பொரி 110 : 2 , 128 : 1 , 374 : 1 , 
375 : 1 , 378 : 1 , 379 : 3 , 383 : 3 , 

384 : 2 . 
நேர்வாளம் 

136 : 1 , 145 : 4 , 
158 : 3 , 170 : 3 , 183 : 4 , 
298 : 1 , 307 : 2 , 309 : 3 , 

321 : 2 , 356 : 2 . 
நொச்சி 142 : 3 , 172 : 1 , 274 : 1 , 

331 : 2 . 
132 : 3 , 278 : 3 , 

297 : 2 . 


பசும்பயறு 

128 : 1 
பச்சிலை 181 : 1 , 187 : 3 , 270 : 1 , 
340 : 4 
பச்சைநாபி 

373 : 1 
பஞ்சமூலம் 

300 : 2 
பயறு 

374 : 1 
பருத்தி 

182 : 2 
பருவரிசி 

390 : 2 , 392 : 1 
பழந்தேங்காய் 

3 25 : 1 
பழம்பேசி 

260 : 1 
பறம்பு 

456 : 7 
பற்படாகம் 364 : 1 , 371 : 3 , 374 : 1 
பனிச்சை 

316 : 1 
பன்றிக் குறும்பனை 186 : 2 , 338 : 2 
பாகற்காய் 

181 : 2 
பாக்கு 

326 : 3 
பாலை 

310 : 2 
பாலை வேர் 

177 : 4 , 353 : 1 
பிசின் 

315 : 2 
பிச்சிமூலம் 

91 : 1 
பிண்ணாக்கு 

450 : 1 , 457 : 2 
பிரமி 

193 : 3 , 360 : 1 
பிரமியிலைச்சாறு 

175 : 4 
புங்கு 

331 : 3 


332 : 3 


2 . 


415 : 2 
369 : 2 


260 : 1 
269 : 3 


126 : 3 


344 : 2 


புங்கம்பழம் 
புடலங்காய் 
புடோல் 
புரியதாளி 
புரியவேலி 
புலியிடை வேர் 
புலிநடலைக் கிழங்கு 
புளியம்பட்டை 
புளியமரம் 
புளியங்கொட்டைத்தோல் 
பூகம் 
பூசணிக்காய் 
பூசணித்தண்டு 
பூசணிப்பழம் 


404 : 2 


358 : 2 


295 : 2 


446 : 1 


412 : 2 


நொச்சிச்சாறு 


354: 2 


373 : 3 


குணவாகடம் 


186 


மருதம்பட்டை 


446 : 2 


458 : 1 


187 : 5 


மருது . 
மலையிருவேலி 
மாகம் ( எருக்கு ) 
மாகாளி 


454 : 1 


பூலா வேர் 


126 : 3 


மிளகு 


பூசணிப்பூ 

3558 : 3 , 374 : 1 
பூலா 105 : 2 , 121 : 1 , 336 : 2 , 458 : 2 
பூலாவிலைச்சாறு 

260 : 2 
111 : 1 , 376 : 1 

155 : 1 
பூலித்தளிர் 
பூவம்பழம் 

135 : 1 
பூவரசு 

458 : 4 
பூனைக்காலியின் விரை 178 : 1 
பெருங்காயம் 145 : 1 , 168 : 1 , 
183 : 1 , 257 : 1 , 287 : 1 , 307 : 4 , 

333 : 3 , 413 : 2 
பெரியதாமரை 

179 : 2 
பெரிய மல்லி 

269 : 1 
பெருமரப்பட்டை 

404 : 3 
பெருமருந்து 

182 : 1 
பேராமல்லி 

336 : 3 , 389 : 1 
பேராமுட்டி 269 : 2 , 361 : 2 , 404 : 1 
பேரீஞ்சு 

150 : 3 , 186 : 4 , 

330 : 1 , 355 : 2 , 381 : 3 
பேய்ப் புடோல் 

351 : 3 , 355 : 2 , 
361 : 2 , 364 : 1 , 370 : 1 , 371 : 1 
பொக்கணம் ( பெருமருந்து ) 

91 : 1 
பொன்னாங்காணி 

118 : 4 , 
186 : 1 , 260 : 1 , 364 : 1 , 415 : 3 
பொன்முசுட்டை 

455 : 1 
பொற்கொன்றை 

331 : 3 
பொன்னாவரை 

97 : 3 , 448 : 1 
மகிழ் 

402 : 2 
மஞ்சள் 

142 : 5 , 163 : 1 , 

298 : 1 , 319 : 1 
மஞ்சிட்டி 

181 : 1 
மத்தம் 

193 : 3 
மத்தன் (ஊமத்தங்காய் ) 

140 : 2 , 

464 : 3. 
மதுரம் ( அதிமதுரம் ) 

121 : 4 , 
187 : 1 , 371 : 1 , 384 : 1 
மரமஞ்சள் 145 : 1 , 164 : 1 , 449 : 2 
மரவாதண்டை 

331 : 1 
மரிசம் 

353 : 1 , 447 : 3 
மரு 

382 : 1 
மரு சுமந்த மென்கொடி (மிளகு ) 

113 : 1 . 


மாங்காய் 

413 : 1 , 413 : 3 
மாஞ்சி 187 : 2 , 261 : 1 , 270 : 1 
மாஞ்சில் 

180 : 4 
மாதுளை 

113 : 2 , 382 : 2 
மாதேவி 

140 : 2 
மாத்தழை 

378 : 1 
மாந்துளிர் 

376 : 1 
மாப்பண்டம் 

413 : 1 
மாவிலங்கை 

331 : 1 
மாவீர்க்கு 

379 : 1 
மிரிசம் 

150 : 2 , 168 : 1 
125 : 3 , 134 : 1 , 135 : 1 , 
136 : 1 , 139 : 2 , 140 : 2 , 145 : 1 , 
157 : 1 , 158 : 1 , 159 : 1 , 183 : 1 , 
191 : 1 , 195 : 1 , 198 : 1 , 286 : 2 , 
298 : 1 , 311 : 3 , 234 : 3 , 340 : 1 , 

362 : 4 , 373 : 1 
மிறவி 

288 : 1 
முக்காவேளை 

126 : 9 
முசுமுசுக்கை 

124 : 2 , 260 : 1 
முசுட்டையிலை 

415 : 3 , 444 : 3 
முடக்கொத்தான் சாறு 257 : 1 
முட்குமிழ் 

124 : 2 
முட்பூலாவிலை சாறு 

161 : 2 
முத்தக்காசு 

261 : 2 , 338 : 4 , 
351 : 2 , 379 : 1 , 404 : 1 , 

447 : 1 , 458 : 3 
முத்தம் 126 : 4 , 140 : 3 , 142 : 1 , 

147 : 1 , 148 : 2 , 149 : 1 , 150 : 2 , 
177 : 3 ; 179 : 3 , 186 : 3 , 192 : 2 , 
269 : 3 , 336 : 1 , 364 : 1 , 384 : 2 , 

395 : 1 . 


. 


முதியபுரம் 

380 : 3 
முதிரைவேர் 

182 : 2 
முந்திரிகை 

150 : 3 , 179 : 1 , 
186 : 4 , 330 : 1 , 381 : 3 , 402 : 3 . 


187 


சொல்லடைவு - பெயர்ச் சொற்கள் 


வெட்பாலரிசி 351 : 4 41 : 2 , 

0/0 : 2 . 
வெட்பூலா 

329 : 1 
வெண்கடுகு 

164 : 4 
வெண்காவுள்ளி 132 : 2 , 183 : 2 
வெண்குறுவை நெல்மா 123 : 1 
வெண்கோட்டம் 
வெந்தயம் 136 : 2 , 183 : 2 , 316 : 3 
வெள்வேல் 

453 : 1 
வெள்ளரிக்காய் 

177 : 3 


வெள்ளறுகு 


142 : 1 , 335 : 2 


முள்ளி 


முருங்கை 

107 : 3 , 118 : 3 , 

302 : 2 , 310 : 2 , 331 : 2 . 
முருங்கைக்காய் 

414 : 3 
முருங்கைக்கொட்டை 

167 : 1 
முருங்கைமூலி 

137 : 2 
முருக்கஞ்சாறு 

306 : 2 
முருங்கையிலை 

343 : 2 
முருங்கையிலைக் காம்பு 361 : 3 
முருங்கையிலை பிஞ்சு 415 : 2 
முருங்கைவேர் 142 : 4 , 177 : 3 
முல்லை 

128 : 1 , 148 : 2 , 
179 : 2 , 269 : 1 , 329 : 1 

118 : 3 , 142 : 4 
முள்ளிலவம்பட்டை 

329 : 1 
முள்ளிலவம் வேர் 

329 : 1 
முள்ளுப் பாகற்காய் 

412 : 2 
வசம்பு 134 : 2 , 136 : 3 , 257 : 3 , 

288 : 2 , 307 : 4 , 334 : 1 , 

336 : 2 , 340 : 2 . 
வசுவாசி 145 : 4 , 180 : 3 , 270 : 3 , 

315 : 3 , 336 : 4 , 464 : 1 .. 
வட்டு 182 : 2 , 192 : 3 , 195 : 1 , 

196 : 2 , 335 : 2 , 338 : 1 , 389 : 1 . 
வரி குமரி மடற்சோறு 

200 : 2 
வராகிக் கிழங்கு 

112 : 1 , 126 : 3 
வழுதலங்காய் 

413 : 1 
வறட்சுண்டி 

310 : 2 
வாதமடக்கி 

331 : 1 
வாலுளுவை 

334 : 1 
வாளம் 

169 : 2 
விடத்தேரிலை 

124 : 1 
விலாமிச்சு 

186 : 3 
வில்லை வேர் 

375 : 1 
வில்வம் 

128 : 1 
விளா 

402 : 2 , 458 : 1 


வெள்ளில் எண்ணெய் 

142 : 7 
வெள்ளுள்ளி 134 : 1 , 153 : 1 , 

157 : 1 , 164 : 1 , 167 : 1 , 168 : 1 , 
198 : 3 , 288 : 2 , 227 : 2 , 303 : 1 ,. 

309 : 2 , 340 : 2 . 
வெளுத்தைப் பிசின் 

136 : 3 , 
140 : 1 , 145 : 1 , 183 : 2 , 233 : 3 
வெற்றிலை 

35 9 : 2 ; 365 : 3 
வேங்கைமரத்தோல் 

123 : 1 
வேப்பந்தோல் 339 : 4 , 369 : 1 
வேப்பலகு 

351 : 3 
வேப்பிறகு 

370 : 2 
வேப்பெண்ணெய் 

137 : 4 , 
157 : 3 , 332 : 3 , 337 : 2 
வேம்பாடல் 125 : 2 , 126 : 6 , 295 : 1 
வேம்பினெண்ணெய் 

154 : 2 
வேர்க்கொம்பு 168 : 1 , 180 : 1 , 

278 : 1 , 366 : 7 , 389 : 3 . 
வேலிப்பருத்தி 

120 : 1 
வைப்புப் பாடல் 

300 : 3 
ரோகணி 

341 : 3 


தாது வர்க்கம் 


விளாத்தி 


335 : 4 


விளாம்பிசின் 

453 : 2 
வீழி . 142 : 3 , 294 : 1 , 308 : 2 , 

310 : 1 , 319 : 2 , 335 : 1 
வீழியிலை 

120 : 2 
வெங்காயம் 

413 : 2 


அப்பிரக செந்தூரம் 

464 : 4 
அரப்பொடி 

285 : 1 
அரிதாரம் 142 : 6 , 164 : 3 , 288 : 1 , 

333 : 2 , 336 : 3 , 453 : 3 . 
இங்குலிகம் 

452 : 1 
இந்துப்பு 131 : 1 , 135 : 1 , 139 : 1 , 

158 : 1 , 159 : 1 , 169 : 1 , 180 : 1 , 


தணவாகடம் 


188 


1.83 : 3 , 191 : 1 , 193 : 3 , 198 : 1 , 
257 : 2 , 286 : 2 , 293 : 1 , 301 : 1 , 
304 : 1 , 311 : 3 , 319 : 1 , 356 : 1 , 

36 2 : 3 . 


சோமனுப்பு 

132 : 1 , 134 : 1 , 
157 : 1 , 294 : 3 , 297 : 1 : 307 : 2 . 

161 : 1 


துத்தம் 


துரிசு 


103 : 1 . 136 : 1 , 161- 1 

164 : 4 , 365 . 


இரசம் 

313 : 3 
இரதம் 153 : 1 , 163 : 1 , 280 : 1 , 

358 : 3 , 365 : 1 , 430 : 1 . 

451 : 2 , 452 : 1 . 
இராக்கிஷம் 314 : 2 , 380 : 3 
இரும்பொடு கலந்த காந்தம் 454 : 2 
ஈயம் 

163 : 1 
உப்பு 

413 : 2 
கல்நார் 402 : 2 , 459 : 2 , 462 : 2 
கல்மதம் 445 : 1 , 453 : 1 , 462 : 2 
கல்லு சுட்ட பொடி 

161 : 1 
கருத்த யீயம் 

451 : 1 
கற்காந்தம் 

132 : 2 , 152 : 2 
கற்பூரம் 

401 : 3 
காந்த செந்தூரம் 

279 : 4 
காந்தம் 285 : 1 , 298 : 1 , 308 : 1 , 

447 : 1 , 452 : 1 , 461 ; 1 , 

46 2 : 2 , 464 : 1 . 


நிமிளை 

164 : 5 , 447 : 2 
நிலவினுப்பு 

175 : 2 
பழவரப்பு 

135 : 1 
பாஷாணம் 103 : 1 , 164 : 4 , 342 : 2 
மணல் 

381 : 1 
மணிக்காந்தம் 

153 : 3 
லிங்கம் 

307 : 3 
வங்க சிந்தூரம் 

271 : 2 
வங்க பற்பம் 464: 1 , 277 : 1 , 336 : 4 
வங்கம் 164 : 1 , 277 : 1 , 336 : 4 


. 


. 


வெண்காரம் 

132 : 2 , 14 2 : 6 , 
297 : 4 , 304 : 1 , 307 : 3 , 311 : 2 , 

319 : 1 , 326 : 5 , 356 : 1 . 
வெண்பாஷாணம் 

365 : 1 
வெள்ளி 

132 : 2 


161 : 1 


வெள்ளைப்பாஷாணம் 

உயிர் வர்க்கம் 


காரம் 

97 : 3,103 : 1 , 104 : 1 , 
109 : 3 , 136 : 3 ; 162 : 1 , 169 : 2 , 

170 : 3 , 198 : 3 , 3-33 : 3 . 
காரீயம் 277 : 1 , 401 : 1 , 452 : 1 
கிட்டம் 

447 : 2 , 453 : 3 
குந்திருக்கம் 

315 : 2 
குமரி பற்பம் 

287 : 1 
கெந்தகம் 136 : 3 , 153 : 1 , 336 : 3 , 
356 : 1 
கெருடப்பச்சை 

462 : 2 
சங்கச் செந்தூரம் 

401 : 2 
சாதிலிங்கம் 242 : 1 , 297 : 3 , 

333 : 1 , 461 : 2 , 462 : 1 , 464 : 1 . 
சீனக்காரம் 

336 : 3 
சீனசாலை 

257 : 2 

456 : 4 
சூதம் 

132 : 1 , 285 : 2 , 297 : 3 , 

454 : 1 , 464 : 3 
செம்பொன் 

169 : 2 


அகத்திற்பால் 

135 : 2 
ஆநெய் 

402 : 3 
அமை 

415 : 1 
ஆவினறுபங்கம் 

186 : 5 - 
ஆவின்பால் 120 : 3 , 259 : 1 , 280 : 2 
ஆவின் வெண்ணெய் 

110 : 2 
ஆவெண்ணெய் 112 : 1 , 153 : 2 
இறைச்சி 

-340 : 4,406 : 1 
உடும்பு 

414 : 2 , 415 : 1 
உப்புக்கண்டம் 

414 : 3 
எருமைத்தயிர் 

316 : 1 
கண்டில் வெண்ணெய் 340 : 4 
கத்தூரி 

456 : 5 
கவுதாரி 

414 : 21 
காடை 118 : 2 , 414 : 2 , 415 : 1 
காராவின் பால் 

145 : 3 
கோவின் பால் 

124 : 3 


சூடன் 


சொல்லடைவு - பெயர்ச் சொற்கள் 


189 


கோவெண்ணெய் 


111 : 2 


தயில் 


. 


கோழி 

412 : 1 
கோழி முட்டை 

343 : 
சிவல் 

415 : 1 
சிறுமான் வரவித்து 

274 : 2 
சுரவு 

118 : 1 
செம்மறியாடு 

412 : 1 
சேவல் 

414 : 2 
104 : 2 , 111 : 4 , 16 2 : 2 , 

299 : 4 , 316 : 3 
தேன் 195 : 4 , 277 : 4 , 321 : 2 , 

353 : 4 , 378 : 1 , 381 : 3 , 447 : 5 , 

449 : 3 , 450 : 3 , 454 : 3 , 455 : 3 . 
தேன்பாக்கு 

422 : 3 
நத்தை 

414 : 2 
நத்தையிறைச்சி 

457 : 2 
நறுநெய் 

176 : 2 , 189 : 3 , 
191 : 2 , 195 : 4 , 311 : 1 , 324 : 3 , 

342 : 3 . 
நெய் 91 : 2 , 107 : 1 , 114 : 3 , 

118 : 1 , 193 : 2 , 413 : 2 , 

353 : 4 , 411 : 1 . 
நெய்யற்ற 

மோர் 444 : 2 
பசுப்பால் 

155 : 1 , 260 : 3 , 

343 : 1 , 375 : 1 . 
பசுவின்பால் 181 : 1 , 326 : 2 , 326 : 5 . 


பரு விரால் 

118 : 1 
பழகு மோர் 

107 : 4 
பழமோர் 

98 : 4 , 451 : 4 
பன்றி 

412 : 1 
பாம்புக் கண்டம் 

256 : 1 
பால் 107 : 1 , 119 : 4 , 178 : 2 , 

193 : 2 , 273: 2 , 303 : 2 , 

911 : 1 , 413 : 2 . 
புழுகு 

401 : 3 
புளிமோர் 

445 : 2 
பெருமாள் வரவித்து 

274 : 2 
போத்தி 

415 : 1 
மச்சம் 

118 : 1 
மாங்கிஷம் 118 : 2 , 265 : 3 , 271 : 4 
மீன் 273: 3 , 406 : 1 , 411 : 2 , 414 : 4 . 
முசறு முட்டை 

358 : 3 
முயல் 

118 : 4 , 414 : 2 
முலைப்பால் 112 : 1 , 135 : 3 , 
152 : 1 , 154 : 1 , 191 : 1 , 328 : 1 , 

329 : 1 , 356 : 4 . 
மேதையின் பால் , நெய் 406 : 2 
மோர் 

344 : 2 , 451 : 3 , 

456 : 8 , 457 : 4 . 
வெண் கோழி முட்டை 

118 : 3 
வெண்ணெய் 

103 : 2 , 140 : 4 


வெள்ளாடு 


414 : 3 


உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் 

சுவடி நூல்கள் வெளியீடு 


1. பணவிடு தூது , ( பதி . ) இரா . நிர்மலாதேவி 

600 
2. கூவநூல் , ( பதி . ) ச.வே. சுப்பிரமணியன் 

750 
3. பிரபந்த தீபம் , ( பதி . ) ச.வே. சுப்பிரமணியன் 5100 
4. பிரபந்தத் திரட்டு ( பதி , ) அன்னி தாமசு 

1600 
5. மனை நூல் , ( பதி ) பூ . சுப்பிரமணியம் 

1500 
6. கருவூரார் பலதிரட்டு , ( பதி . ) இரா . நிர்மலாதேவி 1200 
7. சுவடியியல் பயிற்சி கையேடு , மு.கோ. ராமன் 

6 00 
8. கும்மிப் பாடல்கள் , ( பதி . ) ஏ.என் . பெருமாள் 1600 
9. பிரபந்த தீபிகை , ( பதி . ) 
ச . வே . சுப்பிரமணியன் அன்னிதாமசு 

1200 
10. கண்மருத்துவம் , ( பதி . ) வே . இரா . மாதவன் 

50 00 
11. திருமயிலை உலா ( பதி . ) மு.கோ. ராமன் 

700 
12. திருக்குருகூர் திருவேங்கடநாதன் பிள்ளைத் தமிழ் , 
( பதி . ) ச . சிவகாமி 

1000 
13. ஊஞ்சல் இலக்கியம் ( பதி . ) த . அழகப்பராசு 1000 
14. மீனாட்சியம்மன் பிள்ளைத்தமிழ் , 
( பதி . ) வே . இரா . மாதவன் 

700 
15. தமிழ்ச் சுவடிகள் அட்டவணை , இரா . நிர்மலாதேவி 600 
16. Siddha Medical Manuscripts in Tamil , 
V.R. Madhavan 

800 
17. தன்வந்திரி குழந்தை வாகடம் , (பதி . ) 
க . லலிதாம்பிகை 

1400 
18. வர்ம சூத்திரம் , (பதி . ) செ . ஜான் செல்வராஜ் 

1000 
19. மருந்து செய்முறைகள் , ( பதி . ) தி . லலிதா 

4500 
20. வாத்தியமரபு ( பதி . ) அ.நா. பெருமாள் 

2000 
21. சுவடியியல் , பூ . சுப்பிரமணியம் 

48 00 
22. குசலவர் சுவாமி கதை , ( பதி . ) இரா . வசுமதி 
23. புதுவூர்ச் சக்கரவர்த்தி அம்மானை , ( பதி . ) 

மொ , மருதமுத்து 
24. சிவகிரி குமர சதகம் , ( பதி . ) மெய் , சந்திரசேகரன் 
25. தோட்டுக்காரி கதை , ( பதி . ) வ . அலமேலு 
26. தேரையர் அந்தாதி , ( பதி . ) டாக்டர் மா . புனிதா 


